T.1790 


அன்பு முடி 


தெ . பொ . மீக்ஷிைசுந்தரனார் M. A. , B. L. , M. O. L.. 


தமிழ் வித்துவான் சங்க வெளியீடு 


அன்பு முடி 


( சேக்கிழார்பெற்ற எறிபத்தர் ) 


ஓர் இலக்கிய ஆராய்ச்சியுரை. 


வித்துவான் 
தெ . பொ . மீனாக்ஷிசுந்தரனார் M.A. , B.L. , M.O.L .. 
( தமிழ்ப் பேராசிரியர் , அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் ) 


இயற்றியது . 


The Alliance Company, 
Mylapore :: Madras 
1945 . 

[ விலை ரூ.1-12-0. 


உரிமைப் பதிவு ] 


பாவலர் நினைவு மலர் . 


அன்பும் அறிவும் குழைத் தெனக்கு ஊட்டி வளர்த்த 

எனது திருத் தமையனார் 
சதாவதானம் - தெ . கிருஷ்ணசாமிப் பாவலர் 

அவர்கள் திருவடிக் கணிந்த 
அன்பொழுகு நினைவு மலராக 

இந்நூல் இலங்குக . 


பொன்னை நிலந்தன்னைப் புதல்வர்களை மங்கையரைப் 
பின்னையுள பொருளை யெல்லாம் பெறலாகும் 
என்னையுடைய தமையோனே இப்பிறப்பில் 
உன்னையினிப் பெறுவதுண்டோ உரையாயே 

கந்த புராணம் . 


ஆக்கியோன் . 


முன்னுரை 


இந்நூலை என்னுடைய பழம் பிறப்பில் யான் எழுதிய 
தாக என்னுடைய நண்பர் ஒருவரிடம் கூறினேன் . நாளு 
நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்று 
வளையாபதி கேட்குந்தோறும் , "நாளுநாள்பிறக்கின்றோமால் 
நமக்கு நாம் அழுவதென்னே ” என்று எனக்குள்ளேயே 
பாடிக்கொள்வது என் வழக்கம் . ஆதலின் பழம்பிறப்பென் 
னத் தட்டில்லையே ? சில ஆண்டுகளுக்கு முன்னர் , விவேக 
போதினியின் ஆசிரியர் , திரு . குப்புசாமி ஐயர் அவர்கள் , என் 
னிடத்திலிருந்து ஒரு கட்டுரை பெறப் பெரிதும் முயன் 
றார் . ஏழு செருப்புக்கள் தேய்ந் தனவோ ? யான றியேன் . 
மலையைக் கல்லி எலியைப் பிடித்தார் என்பது பழமொழி . 

மலை , இடுப்பு நோவு பட்டது ; எலியைப் பெற்றது என் 
பர் கார்லைல் . யான் பெற்ற எலி இக்கட்டுரை தான் . பிள்ளைப் 
பேறு பார்த்த மருத்துவச்சியார் , எனது நண்பர் விவேக 
போ தினியின் ஆசிரியர் . இதனை அந்நாளில் கண்டோர் , இப் 
போது யான் புன்னகை புரிவதுபோல் , புன்சிரிப்புச் சிரித்தன 
ரோ , அல்லது பேய்ப் பிள்ளை என அஞ்சினரோ யான் , அறி 
யேன் . ஈது ஆணோ பெண்ணோ என்பது இன்னமும் எனக்கு 
விளங்கவில்லை . இக்காலப் போக்கில் முன்னணியில் நிற்கும் 
குழவி அப்படித்தான் இருக்கல் வேண்டுமோ ! 

ஈதொன்று தான் , என் பழம் பிறப்பென எண்ணிவிட் 
வேண்டா . எத்தனையோ பழம் பிறப்புக்கள் உள . 
பற்றியன்றோ உயிரினழியாமையை எண்ணுந்தோறும் , உள் 
ளங்குழம்புகின்றார் ஸ்வின் பர்ன் என்ற பாவாணர்.சேக்கிழார் 
பாடலை , கல்லெடுப்பு நாளன்று, இரவில் பேயோட்டும் பாட்டா 
கப் பாடக்கேட்டது என்னுடைய பழம்பிறப்புக்களில் தான் . 
ஆனால் , எனக்கோ அது தாலாட்டுப்பாட்டாய்த் தூக்கமே 


iv 


விளைத்தது . மற்றொரு பிறப்பில் வேறொரு கல்லெடுப்பு வீட் 
டில் , கண்ணப்பர் வரலாற்றைக்கேட்டு , என்னையு மறியாது 
கண்ணீரும் கம்பலையுமாக்க் கலங்கி நின்றேன் . இந்த அன் 
பெனும் குழவியை விரிவுரையாளர் அப்பொழுதே கழுத் 
தைப் பிடித்து நெருக்கிவிட்டார் ! நானும் அயர்ந்து தூங்கி 
விட்டேன் . திருநீற்றுப்பையும் , சிவப்பட்டும் , திருமலரும் , 
சேக்கிழாரை , நான் பாரா தபடி முழுதும் மறைத்து விட் 
டன . இலக்கியச்சுவை ஒன்றே நாடும் எனக்குத் தூக்கமே 
விஞ்சியது . 

எனதுநண்பர் திரு . ஆ . ச . அண்ணாமலை முதலியார் B.A. 
( Assessor, Corporation of Madras ), என் மற்றொரு பிறப்பில் , 
சேக்கிழாரைப்பற்றிக் கடவுட் பாவாணர் எனப் புகழ்ந்து 
பேசினார் ; புன்னகை புரிவதே எனது வழக்கம் . சேக்கிழா 
ரது பெரிய புராணத்தைத் தம்மோடு உடனிருந்து ஓதவேண் 
சம் என்று வற்புறுத்தினார் அப்பெரியார் . பல பிறவியிலும் 
இத்தகைய ஆகூழ் என்னை விட்டுப் பிரிந்ததில்லை . கரும்பு 
தின்னக் கூலியும் கிடைக்கும் . திருநூல்களை யான் ஓத , 
நண்பர் பலர் வற்புறுத்துவது என் வாழ்க்கையில் வழக்க 
மாய் விட்டது . அவருடன் ஓதினேன் ; புதியதொரு பிறப் 
புப் பிறந்தேன் . புதியதோர் உலகிற் புகுந்தேன் . சேக்கிழார் 
வெறி என் தலைக்கும் ஏறிவிட்டது . அப்போது , என் அறிவிற் 
பிறந்த குழவிகளைச் செவிலித்தாயாய் அன்புடன் பாராட்டி 
வந்தனர் எனது நண்பர் . இத்தகைய குழவிகளில் ஒன்றின் 
இரண்டாவது பிறவியே இந்தக் கட்டுரை ; இப்போது மூன் 
றாம் பிறவி எடுத்து உலகிடை நிலவத் தளர்ந்டையிட்டு 
உம்மை நோக்கி வருகிறது . 

பழம் பிறப்பைப்பற்றி , எழுதும்போது, காய்தலோ 
உவத்தலோ இருப்பதற்கில்லை . நடுநிலை, நின்றே இக்கட்டுரை 
பை ஆராய்கின்றேன் . இந்நாளுக்கும் ஈது ஏற்றதென்றே 


V 


தோன்றுகிறது . எனது . நண்பர் திரு - துரையரங்கம் பிள்ளை 
( Teacher, Hinda Theological High School ) யவர்கள் - இக் 
குழவியின் மூன்றாம் பிறப்பின்போது , செவிலித்தாயாய் 
நின்று , பிழையறத்திருத்திப் பாராட்டி வளர்த்து . உலகில் 
தவழவிடுகிறார் . ஒரே நாளில் , இக்கட்டுரை உலகிடைச் 
சிறிதே ருருட்டியருள அச்சேற்றி இக்குழவிக்குக் கற்பித்தார் 
எனது நண்பர் திரு . சி . பாலசுந்தர முதலியார் அவர்கள் . இக் 
குழவியினிடத்து இந்த நால்வருக்கும் இருக்கும் அன்பு 
எனக்கு இருந்ததில்லை . எந்நன் றியும் அவர்க்கே உரியதாம் . 

இப்போதைய பிறப்பைப்பற்றி ஒன்று கூறி முடித்துக் 
கொள்கின்றேன் . என்னுடைய பிறப்புக்கள் திருமாலின் பிறப் 
பைப் போலவோ , புத்தரின் பிறப்புக்களைப் போலவோ சுவை 
யுள்ளன அல்ல ; ஆதலின் பரக்கப்பேச விருப்பமில்லை . சேக் 
கிழார் வடமொழியிலிருந்தே இந்த நூலை மொழிபெயர்த் 
தார் எனச் சிலர் மூலை முடுக்கில் முழங்குகின்றார்களாம் . 
இவ்வாறு வாடைக்காற்று வீசுகின்ற தென்பர் எனது நண் 
பர் திரு . வி . கல்யாணசுந்தர முதலியார் அவர்கள் . உபமன் 
னிய பக்த விலாசமும் , சிவபக்தவிலாசமும் , என் கையைச் 
சிறிது கடித்தாலும் , அவற்றை வெள்ளித் தொடரிட்டுக் 
கொண்டுவந்து ஓதினேன் . சிவபக்தவிலாசம் , உபமன்னியர் 
கூறிய வாலாறுகளைக் கேட்ட அகத்தியர் , முனிவரர்களுக் 
குக் காஞ்சியில் கூறியருளியது . இதனை இயற்றியவர் ஹர 
தத்த முனிவர் . இவர் சேக்கிழார்க்கும் பின் வாழ்ந்தவரே 
யாம் . நல்ல இதிஹாச நடையில் செவிக்கினிக்கப் பாடியிருக் 
கின்றார் இப்பெரியார் . மதம்பிடித்த யானையைக் கரேணு 
எனப்பெண்பாலால் கூறுவதுதான் என்னைத் திடுக்கிடச் செய் 
தது . மற்றைப்படி இந்நூலின் ஓசையின்பம் என்னுள்ளத் 
தைக் கவர்ந்தது . எறிபத்தர் என்ற பெயரைத் தாருகர் (எறி 
வார் ) என மொழிபெயர்த்துக் கொண்டார் ஆசிரியர் ; ஆனிலை 


vi 


என.ப 


பதனைக் கோஸ்தலம் என மொழிபெயர்த்துக்கொண் 
டார் . எறிபத்தர் , யானையை எறிந்த தறுகண்மையிலும் , 
தன்னுயிரைப் பொருட்படுத்தாது முன் வந்தமையையே 
பாராட்டுகின்றார் . தன்னிழ்வே சிறந்ததெனத் தம் வரலாற் 
றைத் தொடங்குதலும் காண்க . வானிடை எழுந்த திருமொ. 
ழியும் " மழுவை எறிந்துவிட்டு உள்ளத்தாலே வழிபாடியற் 
றுக ” எனக் கட்டளை யிட்டமையை , முனிவர் வற்புறுத்துவ 
தின் நின்றும் , அவருடைய நாட்டம் அன்பு நாட்டமே என் 
பது , விளங்குகிறது . எறிபத்தர் வரலாற்றை வேறொரு வழி 
யில் கூறக்கூடும் என யான் கனாக் கண்டதை இக்கட்டுரை 
யில் ( பக்கம் 77 ) காணலாம் . அதற்கு 

ஒத்துள்ளது 
முனிவரார் கூறும் வரலாறு , யானை , மதவெறிபிடித்து 
ஊரைக் கலக்குகிறது ; எதிரே சிவகாமர் வருகின்றார் ; அஞ்சி 
நடுங்குகின்றார் ; யானை , பூங்குடலையை வீசி எறிகிறது ; புலம்பு 
கின்றார் சிவகாமர் ; புலம்புதல் கேட்டு ஓடிவந்து யானையை 
வெட்டுகின்றார் எறிவார் . இந்த நிலையில் யானையைக் கொல் 
வது தவறாகாமை நோக்குக. 

உபமன்னிய பக்தவிலாசமோ , கைலைக் கெழுந்தருளும் 
போது , சுந்தரர் பேரொளியாகத் தோன்ற , அதனை விளக்கிச் 
சுந்தரர் வரலாற்றையும் , அவர் பாடிய திருத்தொண்டத் 
தொகையிற் கண்ட அடியார்கள் வரலாற்றையும் , முனிவர்க 
ளுக்கு, உபமன்னியர் கூறியது . சிவபக்த விலாசத்திற்கு 
முன்னூல் போலத் தோன்றினாலும் , நடைமுதலியவற்றை 
நோக்கும்போது , பின்னூல் என்பது வெளியாகிறது . இந் 
நூல் , சேக்கிழார் நூலின் மொழிபெயர்ப்பென்பதிலும் 
ஐயம் இல்லை . வடமொழிப் பற்றுப் பெரிதும் உடைய எனது 
நண்பர் வியாகரண சிரோமணி-திரு . கங்காதர நாயர் (Sans 
krit Pandit , Chintadripet High School ) அவர்களும் இந் 
நூல்களை என்னுடன் ஆராய்ந்து , இம்முடிவிற்கே வந்தார் . 


vii 


மொழிபெயர்ப்பு நூலாதலினாலன்றோ, இதனிலுள்ளபாடல் 
கள் ஆற்றொழுக்காக ஓடாது , தடைபடுகின்றன . " நெடியோன் 
அறியா நெறியார் அறியும் - படியால் அடிமைப்பணி செய்த 
தொழுகும் - அடியார்களில் யான் ஆரா அணைவார் முடியா 
முதல்வர் ” என்பதனையும் , “ கண்டவர் .இதுமுன்பண்ணல் 
உரித்த அக்களிறே போலும் என்பதனையும் மொழிபெயர்த் 
துள்ளமை காண்க . சேக்கிழாருடைய சிவகாமியார் பிழைத் 
துப்போகா நின்றதித் தெருவே என்றார் ; பிழைத்தல் என்ற 
சொல்லையே பயன்படுத்தி , " இங்கது பிழைப்பதெங்கே 
என் கிறார் எறிபத்தர் . இதனை மொழிபெயர்ப்பார் , சிவகாமி 
யார் கூறிய பிழைத்தலை மொழிபெயர்க்காது எறிப்த்தர் 
கூறிய பிழைப்பை மட்டும் , மொழிபெயர்க்கும் போது , 
சுவை யொன்றுமின்றி , வெற்றெனத் தொடுத்தலாக முடி 
வது காண்க . பல பாடல்களுக்குப் பெரிய புராணத்தின் 
உதவிகொண்டு 

பொருள் அறிந்தோம் . - " பொன்மலைப் 
புலிவென்றோங்க " என்ற பெரிய புராணப் பாட்டில் , காவே 
ரிக்கு வழி திருத்தியமைத்ததையே சேக்கிழார் - கூறியுள் 
ளார் என , யான் பொருள் எழுதியுள்ளேன் . இவ்வாறே 
உபமன்னிய விலாசமும் பொருள் கொண்டிருத்தல் காண்க . 
திருவானிலை என்பதனை திருவரனிலை என்றும் , ஓலையில் ஓதக் 
கூடுமா தலின் , அவ்வாறே பிறழ்பட எழுதி ஹரதா.மம் என 
மொழி பெயர்க்கின்றது இந்நூல் . எறிபத்தர் வீரபக்தராகின் 
றார் ; கருவூர் கர்ப்பபுரி யாகின்றது . மொழி பெயர்ப்பார் 
சேக்கிழார். உள்ளக் கருத்தினை ள்ளவாறு - விளக்கவில்லை.. 
அரசர் வாளை மீட்டிய போது , தன்னைத்தான் துறக்கும் 
என்று வாங்கினார் என்பர் சேக்கிழார் . தம்மைத் தாமே 
கொல்லவேண்டி வாங்கினார் எறிபத்தர் என்பர் , மொழி 
பெயர்ப்பாசிரியர் . யானை மீதேறிச் செல்லவேண்டும் என 
அரசரை வேண்டுவார் சேக்கிழார் நூலில் , எறிபத்தரேயாம் . 


உ 


viri 


ஈதோர் அன்பு நுட்பத்தைக் காட்டுகின்றதென விளக்கி 
னேன் . மொழி பெயர்ப்பாசிரியரோ மாவெட்டிகளே அவ் 
வாறு வேண்டுவதாகக் கூறிப் பின்னே எறிபத்தரும் அவ் 
வாறு வேண்டினார் என்பர் . இவை கிடக்க . 

இவ்விரு நூல்களும் பெரிய புராணத்திற்குப் பின் . 
எழுந்தன எனக்காட்ட ஒரு குறிப்புண்டு. இவ்வரலாற்றில் 
வரும் சோழனது பெயர் புகழ்ச்சோழனாகும் . சேக்கிழார் 
காலத்தே , இந்த நூலைப் பாடுவித்தவன் , அநபாயன் ஆகும் . 
அநபாயனது முன்னோன் எனப் புகழ்ச் சோழரைப் பாடுகின் 
றனர் சேக்கிழார் . இதனுண்மையை ஆராயக்கூடாத பிற்கால 
இருட்டில் வாழ்ந்த மொழி பெயர்ப்பாசிரியர்கள் இருவரும் , 
புகழ்ச்சோழனையே அநபாயன் என்றும் , அநபாயநயன் என் 
றும் , தாம் விரும்பியவாறு எழுதிவிட்டனர் . " அநபாயன் 
சீர் மரபின் மாநகரமாகும் என்பதற்கு உண்மைப்பொருள் 
காணாதபடி , வரலாறுகள் மறைந்து போன காலமே , இந்நூல் 
கள் இரண்டும் , தோன்றிய காலமாகும் . இதனை ஆராய் 
வாருக்குப் பயன்படுமாறு , அவற்றை மொழி பெயர்த்துப் 
பின்னே சேர்த்துள்ளேன் . 

சேக்கிழாருடைய பாடல்களையும் ஆங்காங்கே சேர்த் 
துள்ளேன் . அவற்றின் பொருளறிய விரும்புவார்க்கென 
உரை எழுத விரும்பினேன் . பழைய உரையையே வெளி 
யிடின் , யான் கூறுவது தான் பொருள் என்ற மயக்கம் 
நீங்குவதோடு , ஓதுவார் பழைய உரையோடு என்னுடைய 
கொள்கையையும் ஒப்புநோக்க இடமும் உண்டாகும் ; 
பழைய உ.ரைக்கு உயிர்கொடுத்த பெருமையும் எனக்குக் 
கிடைக்கும் எனக்கருதி , அச்சேறிய உரைகளில் மிகப்பழைய 
தாம் மழவை.மகாலிங்கையர் உரைமேல் என் எண்ணம் சென் 
றது . என்னுடைய உரை நூல் காணாது மறையவே , வருந்தி 
நின்ற நிலையில் , திரு. இராஜேசுவரி யம்மையார் MA., LT . 


1 * 


( Lecturer in Physics , Queen Mary s College ) ஒரு 
விரிவுரையில் மகாலிங்கையருரையைப் பற்றிப் பேசியமை 
நினைவிற்கு வா , அம்மையாரவர்களைக் கேட்டபோது , தம் 
உரை ஏலை அன்புடன் உதவினர் . அவ்வுரையை இந்நூலில் 
காண்போர் , அவ்வம்மையார்க்கே நன்றி செலுத்தக் கடமைப் 
பட்டுள்ளார்கள் . 


. 


எனது நண்பர் திரு.பண்டிதமணி - கதிரேசம் செட்டியா 
ரவர்கள் கூறுவதைப் பன்முறையும் கேட்டுப் பாடல்களோடு 
ஒருங்கியைந்து சமாதிகூடிக் கண்ட சுவையுலக உண்மை 
களை , இலக்கியச்சுவை யொன்றே நாடி , யான் எழுதியமை 
கண்டு , இதனில் , சித்தாந்த சாத்திரம் என வழங்கும் 
மெய்யுலக உண்மைகள். இல்லையே எனக் கையை முறிப் 
பார்க்கு ஒன்று கூறுவேன் . சேக்கிழார் நூலை உங்களுடைய 
மெய்யுலகில் வாழ்வார் மட்டுமேயன்றி , எங்கு வாழ்வாரும் . 
கண்டு கேட்டு இன்புறப்பாட்டுலகில் வழிகாட்ட முற்பட் 
டது , கெட்ட எண்ணத்தாலன்றே ? வழிகாட்டுவதுபோலப் 
படுகுழியில் தள்ளுகின்றேன் , என்பீரேல் யான் அதற்கு மிக 
வும் வருந்துகின்றேன் . எனினும் , யான் வேறு வழியில் நடப் 
பதற்கில்லையே . அல்லாக்கால் யான் பொய்யனாவேன் . 

தன்னெஞ் சறிவது பொய்யற்க பொய்த்தபின் 
தன்னெஞ்சே தன்னைச் சுடும் 


தமிழகம் 
சிந்தாதிரிப்பேட்டை , 
- சென்னை . 24-5-34 . 


இங்கனம் , 
தெ . மீனாக்ஷிசுந்தரன் . 


அன்பு முடி 


அல்லது 


எறிபத்தர் 


க . அன்போ கொலையோ ? 


வரலாற்றின் வரலாறு : - எறிடத்தர் என்பவர் ஒரு சிவனடி 

யார் . இவரது இயற்பெயரை யாம் அறியோம் . இவர் 
அன்பர்க்கு இடையூறு நேர்ந்தவழி அவ்விடையூறு செய் 
தாரை மழுவால் எறிந்து இடுக்கண் களைந்து அன்பு 
பாராட்டி - ஒழுகினார் ; ஆதலின் எல்லோராலும் எறிபத்தர் 
எனப் புகழப்பட்டார் . புகழுடம்பிற்குரிய அச்சிறப்புப் 
பெயரே இவருடைய திருப்பெயராக நிலவி வருகின்றது . 
இவருடைய வரலாற்றையே புனைந்துரை வகையால் சேக் 
கிழார் பாடுகின்றார் . 

" இலைமலிந்த வேல்நம்பி எறிபத்தற் கடியேன் ” 
என ஆளுடைய நம்பிகள் பாடிய அடியே , சேக்கிழார்க்கு 
முதல் நூலாகும் . மழுவின் நுனியை இலைவடிவாம் வேல் 
போலக் கூராக வைத்திருந்தமை பற்றி நம்பிகள் இவரை 
இவ்வாறு புகழ்ந்தனர் போலும் . நம்பியாண்டார் நம்பி , 
ஊர்மதில் மூன் றட்ட உத்தமர்க் கென்றோர் உயர் தவத்தோர் 
தார் மலர் கொய்ய வருவான் தண்டின் மலர்பறித்த 


2 


அன்பு முடி 


ஊர்மலை மேற்கொளும் பாக ருடறுணி யாக்குவித்தான் 

ஏர்மலி மாமதில் சூழ்கரு வூரி லெறிபத்தரே . 
என்று திருத்தொண்டர் திருவந்தாதியில் பாடியதே ஆளு 
டைய நம்பிகளது முதனூலுக்கேற்ற வழி நூலாகும் . இதற் 
குச் சார்பு நூலாகச் சேக்கிழார் பாடியுள்ள புனைந்துரை 
வரலாற்றை உமாபதி சிவனார் கீழ்வருமாறு சுருக்கிக் கூறு 
கின்றார் : 
" திருமருவு கருவூர்ஆனிலையார் சாத்தும் 

சிவகாமி யார்மலரைச் சிந்த யானை 
அரனெறியோ ரெறிபத்தர் பாகரோடும் 

அறஎறிய என்னுயிரும் அகற்றீர் என்று 
புரவலனார் கொடுத்தபடை யன்பால் வாங்கிப் 

புரிந்தரிவான் புக , எழுந்த புனித வாக்கால் 
கரியினுடன் விழுந்தாரும் எழுந்தார் தாமும் 

கணநாதரதுகாவல் கைக்கொண் டாரே. ” 
அன்பென்றால் ஆனைக்கொலையோ ? : -- 

ஒரு 
குடலையை வலித்திழுத்த யானையோடு அதனைச் செலுத்தி 
வந்த ஐந்துமா வெட்டிகளையும் கொல்வதோ சிவத்தொண்டு ? 
இக்கொலையைப் போற்றவோ இப்புனைந்துரை எழுந்தது ? 
அன்பே சிவம் என்ற பெரும்பேச்செல்லாம் , ஆனையை 
யும் ஆளையும் கொன்று குவிப்பதிலே முடிகின்றனவோ ? காந்தி 
யடிகளது அன்பு நெறி பரவிய இந்த நாளில் , இவ்வாறு , 
எண்ணங்கள் எழுவதும் இயல்பே . 

நாவலர் கண்ட நாயனார் : பெரிய புராணத்தின் பல 
வரலாறுகளுக்குச் " சூசனம் " எழுதிய ஆறுமுக நாவலரும் ,, 

வரது கொலைத் தொழிலையே பேரறம் எனச் சிறப்பித்துக் 
கூறி , அதனை நிலைநாட்டச் சங்கற்ப நிராகரணத்தி லிருந்தும் , 


பூக் 


அன்போ கொலையோ ? 


3 


தேசிகர்க்குத் தீங்குசெயும் தீயவரை வெல் ; அல்லது . நீ 
நாசமுறு ; 

சேர்வாய் நலம் . " 
" அந்தணரை மா தவரைக் கொல்லாதே வெல் ; அல்லார் 

சிந்தவுஞ்செய் ; நீ செறியாய் தீங்கு . " 
என வரும் இரண்டு குறட்பாக்களை எடுத்துக் காட்டுகின்றார் . 
4. சிவனடியார்களுக்கு இடர். செய்வானர்க்கண்டு பிறரும் 
சிவனடியாருக்கு இடர் செய்து , கெடுவர் . சிவபெருமானுக் 
குத் திருத்தொண்டு செய்ய விரும்புவோர்களுள் தீவிர பத்தி 
யுடையாரை ஒழிந்த பிறர் , தாம் செய்யும் திருத்தொண்டு 
களுக்கு இப்படி இடையூறுகள் - நிகழுமாயின், திருத் 
தொண்டுகள் செய்யாது தம் வாணாளை வீணாளாகக் கழிப்பர் . 
சிவனடியாருக்கு இடர் --செய்தானரக் கொல்லுதல் ; இத் 
தீங்குகள் எல்லாவற்றையும் ஒழிக்கும் . ஆதலால் - இக் 
கொலை , பாவமாகாமல் அது செய்தாருக்குச் சிவபதம் பயக் 
கும் என்று துணிக" என அமைதி கூறுகின்றார் . இவ்வா ! 
கூறினாரேனும் பின் நாம் கூறுவதினின்றும் , அவர்க்கும் 
இது கருத்தன்றாதல் நன்கு புலனாகும் . " இச்சிவ புண்ணி 
யத்திலே மிகச் சிறப்புற்றவர் . இவ்வெறிபத்த நாயனார் ; இவர் 
சிவனடியார்களுக்கு இடையூறு வந்த காலத்தில் வெளிப் 
பட்டு, அவ்விடையூறு செய்தவர்களை மழுவினால் வெட்டு 
தலே தொழிலாகக் கொண்டமையாலும் , சிவகாமி யாண் 
டார் சிவனுக்குச் சாத்தும்படி கொண்டுவந்த பூவைப் பறித் 
துச் சிந்திய யானை அரசனது பட்டயானை யென்பது பாரா 
மல் , அதனையும் , அது தீங்குசெய்யாதபொழுது விலக்காத 
பாதகர்களையும் , கொன்றமையாலும் என்க " என்று. எறி 
பத்தரின் முன்னிலையாம் மறநிலையைப் புகழ்ந்துரைக்கும் 
நாவலர் பெருமானாரே மேற்சென்று , அவ்வடியாரது பின் 


அன்பு முடி 


னிலையாம் அறநிலையைப் புகழ்வாராய் “ இன்னும் இவர் 
சிவனடியாரிடத்து மிக்க பத்தி உடையோர் என்பது , புகழ்ச் 
சோழநாயனாரது பக்தி மிகுதியைக் கண்டவுடனே , மிக 
அஞ்சி , ‘ தமது யானையும் பாகரும் இறந்துபோகவும் அதைக் 
குறித்துச் சிறிதும் துக்கம் உறாமல் உடைவாளைத் தந்து 
தம்மையும் கொல்லும்படி வேண்டுகின்ற இவ்வன்பருக்குத் 
தீங்கு நினைத்தேனே , என்று , அவ்வாளைத் தமது கழுத்திலே 
பூட்டி அறுக்கத் தொடங்கினமையாலும் தெளியப்படும் " 
என்று வற்புறுத்துதல் காண்க . இவ்விருவேறு ஒழுக்க 
நிலைகளில் எதனைச் சிறந்தது என்று நாவலர் பெருமானார் 
கூறி யிருப்பர் ? நிற்க . 

எறிபத்தரது இருவேறு நிலை : - பெரிய புராணம் போன்பு 
நூலேயன் றிப் பெருங் கொலை நூலன்று . ( ஈர அன்பினர் ” 
எனத் திருக்கூட்டச் சிறப்பில் , சேக்கிழார் பெருமான் , தாம் 
புனைந்துரைக்கும் அடியார்களைப் புகழ்ந்துரைத்தல் காண்க . 
எறிபத்தரது இரு வேறு மன நிலையைப் புனைந்துரைக் 

க்கின் 
சார் சேக்கிழார் பெருமான் . நாயனாரது முன்னையநிலை வன்பு 
நிலை ; பின்னைய நிலை அன்புநிலை . அதனைப் பின்னர்க் காண் 
போம் . முன்னிலையிலும் , “ முழைவாழ் மடங்கல் " போலத் 
தோன்றி , இடையூறுகெட எறிவதற்கு மழுவேந்தி நின்ற 
பெரியராகவே எறிபத்தர் விளங்குகின்றார் . 
" மல்லல் நீர் ஞாலந் தன்னுள் மழவிடை யுடையான் அன்பர்க்கு 
ஒல்லைவந் துற்ற செய்கை யுற்றிடத் துதவு நீரார் 
எல்லையில் புகழின் மிக்க எறிபத்தர் பெருமை எம்மால் 
சொல்லலாம் படித்தன் றேனும் ஆசையால் சொல்ல லுற்றேன் ” 1 . 
என் றன்றோ சேக்கிழார் தொடங்குகின்றார் . அடியார்களுக்கு 
ஏதேனும் இடையூறு நேரக்கூடிய இடத்து அவ்விடையூறு 


அன்போ கொலையோ ? 

5 
நேரா நிலை யாதோ , அந்நிலைக்கு ஏற்ற செய்கையால் அவர்களு 
க்கு உதவுவதையே இயல்பாகக் கொண்டவர் இவ்வெறிபத்தர் ; 
வெட்டிக்கொல்வதேமேலாம் நோன்பென மேற்கொண்டாரல் 
லர் ; இடுக்கண் களைவதே இன்பமென வாழ்பவர் . இடுக்கண் 
களைகையில் கொலை நேரினும் நேரலாம் . ஆனால் இவர் கருதி 
யது அன்பர்க்குச் செய்யும் அருட்பெருந் தொண்டே யன்றி 
மறப்பெருங் கொலையன்று . இவர் அன்பரது ஆக்கர் தேடி 
னாரே யன்றி அல்லாரது கேடு தேடினார் அல்லர் . அல்லாரது 
கேட்டுக்கும் அஞ்சார் முன்னிலையில் ; அல்லாரது கேடும் 
சூழார் பின்னிலையில் . சீறிய அருட்டொண்டு புரிந்தார் முன் 
னிலையில் ; ஆறிய அருட்டொண்டு புரிந்தார் பின்னிலையில் . 
முன்னையது மறவருள் ; பின்னையது அறவருள் . இந்த மன 
மாற்றத்தைப் புகழ்ந்துரைத்தல் , திருவருட் புலவர்க்கே 
இயலுவதொன்றாம் . இதனைச் சேக்கிழார் எங்ஙனம் புனைந் 
துரைக்கின்றார் என்பதுபற்றியே இந்த ஆராய்ச்சி எழு 


கின்றது . 


திருவருண் மொழி யுலகு : -- சேக்கிழார் படைத் தருளிய 
திருவருட் பெருக்கெடுக்கும் பாட்டுலகிற் சென்று , பெரிய 
புராணப் புனைந்துரைகளை , அவற்றோடொன்றாய் இயைந்து 
ஓதுதல் வேண்டும் . அங்கு நேரும் கொலையும் கொடுமையும் , 
துன்பமும் தொல்லையும் , ஒருவகையால் நோக்குமிடத்துக் 
கண்மயக்கேயாம் . 

அன்பர்களது உள்ளத்தொளிவிளக் 
கானது உலகெங்கும் நிலவினைச்சொரிந்து முருகி எரிகின்றது . 
அச் செந்நிலையைக்கண்டு அவரோடு இயைந்து இன்பமாய் 
நிற்றலை விரும்பும் சிவபெருமான் , அவ்வன்பின் திரியானது 
சுடர்விட்டு எரிதற்கு வேண்டுவதொரு நிகழ்ச்சியை நடத்து 
கின்றான் . திருவருளின் திருவிளையாடலே ஈது . புல்லே மழு 


8 


அன்பு முடி 


வாம் . தந்தை காலற்று வீழ்வான் . மகன் அரியுண்டு கறியா 
வான் . சுற்றத்தார் துண்டுண்டு துவளுவர் . மணமகளாம் 
கூந்தலழகி மயிர்த்தோகை இழப்பாள் . கடவுள் காட்டும் 
கண்கட்டே இவையனைத்தும் . சிறிது தாழ்த்ததும் அரியுண்ட 
மகன் தெரு நின்றும் வருவான் . அறுத்த கூந்தல் கறுத்து வள 
ரும் . வெட்டுண்டு புரண்டயானை சட்டென்று எழுந்து நிற் 
கும் . துஞ்சிய மாவெட்டிகள் துயிலுணர்ந்து யானை ஒட்டுவர் . 
யானை பறித்துச் சிந்திய பூங்குடலையும் நிறை பூங்குடலையாம் . 
தொழுந்தகை யன்பின் மிக்கார் 

தொண்டினை மண்மேற் காட்டச் 
செழுந் திரு மலரை யன்று 

சினக்கரி சிந்தத் திங்கட் 
-- கொழுந்தணி வேணிக் கூத்த 

சருளினாற் கூடிற் றென்றங் : 
கெழுந்தது . பாகரோடு மியானையு 

மெழுந்த தன்றே . " 
( இருவரும் எழுந்து வானில் 

எழுந்தபே ரொலியைப் போற்ற 
அருமறைப் பொருளாய் உள்ளார் 

அணிகொள் பூங் கூடை தன்னின் 
மருவிய பள்ளித் தாம 

நிறைந் திட வருள மற்றத் 
திருவருள் கொண்டு வாழ்ந்து 
சிவகாமி யாரும் நின்றார் . " 

50 . 
" மட்டவிழ் அலங்கல் வென்றி 

மன்னவர் பெருமான் முன்னர் 
உட்டரு களிப்பி னோடும் 

உறங்கிமீ தெழுந்த தொத்து 


48. 


7 


அன்போ கொலையோ ? 


51 . 


முட்டவெங் கடங்கள் பாய்ந்து 

முகிலென முழங்கிப் பொங்கும் 
பட்டவர்த் தனத்தைக் கொண்டு 

பாகரும் அணைய வந்தார் . 
எனச் சேக்கிழார் பெருமான் இப் புனைந்துரையிலும் இத் 
திருவுள்ளக் குறிப்பை விளக்கி வைப்பது காண்க . 

அன்பின் திருவிளையாடல் : - ஆதலின் , கடவுளின் கண் 
கட்டு விளையாட்டைக் கண்டு கருத்தழிதல் வேண்டா . இக் 
கண் மயக்கில் எழுந்து விளங்கும் அன்பு நிலை யாது , என்ப 
தனையே நாம் ஆராய்தல் வேண்டும் . அழியாப் பெருவாழ் 
வாம் அன்பு வாழ்க்கையில் இறப்பேது ? பிறப்பேது ? திரு 
வருள் கூட்டுவிக்குந் திருவிளையாடலினிடையே திகழ்ந்து 
விளங்கும் இன்ப அன்பின் எழிலார் வடிவத்தை 

தெயே , சேக்கி 
ழார் பெருமான் ஓவியமாக எழுதிக்காட்டி , அதனோடியைந்து 
இன்னிசையாகப் பாடுகின்றார் . ஆதலின் , அவர் காட்டும் 
மன நிலையையே நாம் ஆராய்தல் வேண்டும் . 


2 . 


நாடு 


பாட்டாராய்ச்சி : -எறிபத்தர் என்று எவரேனும் எப் 
போதேனும் இருந்தாரா , என்ற ஆராய்ச்சியும் வேண்டுவ 
தில்லை . பொய்யையும் மெய்யையும் ( Fact ) கடந்த உண்மை 
நிலையையே ( Truth ) பாட்டுலகில் காண்போம் . அங்கு மெய் 
யும் இல்லை ; பொய்யும் இல்லை ; இவை அழிவன . உண்மையே 
உளது . ஈது அழியாதது . அவ்வுண்மை நிலையைச் சேக்கிழார் 
எவ்வாறு புனைந்துரைக்கின்றார் என்பதே பாட்டாராய்ச்சி 
யாகும் . ஆகவே அவர் பாடல்களையே ஆராய்வோமாக . 

யானையை எறிதல் : 
<< பொன்மலைப் புலிவென் றோங்கப் புதுமலை பிடித்துப்போற்று 
மந்நெறி வழியே யாக அயல்வழி யடைத்த சோழன் 
மன்னிய வநபா யன் சீர் மரபின்மா நகர மாகும் 
தான்னெடுங் கருவூ ரென்னுஞ் சுடர்மணி வீதி மூதூர் . 2 . 

புகழுடம்போடு கூடிய எறிபத்தர் ஒரு யானையை 
வெட்டி எறிகின்றார் ! அரசனுடைய யானையை வெட்டி 
எறிகின்றார் ! அரசனுடைய யானைகளில் தலைசிறந்ததாய் 
அழகொடு விளங்குவதாம் கொற்ற யானையை வெட்டி 
பறிகின்றார் ! அவன் வழிபடும்யானையை வெட்டி எறிகின் 
றார் ! உலகப் பெருந் தாயை ஒன்பது இரவிலும் வழிபடுந் 
திருந் 

நாளின்போது , அக்கொற்ற யானையை வழிபடுவதும் 
வழக்கமாய் இருக்க , அந்தத் திருநாளின் போதே வெட்டி 
எறிகின்றார் ! அழகு மட்டுமோ - வழிபாடு ஏற்பது மட்டுமோ 
அரசனது வெற்றிக்கே ஒரு துணையாக நின்று பகைப்புல 
முருக்கிப் பல்புகழ் படைத்த தன்றோ அவ் யானை ? அவ் 
யானையையன்றோ வெட்டி எறிகின்றார் எறிபத்தர் ! அரசனே 


9 : 


னும்குறுநில மன்னனோ? மன்னவர்க்கு மன்னவனாய்ப்பொன் 
மலையைத் தனதெல்லையாகக் கொண்டு புலிக்கொடி நாட்டிய 
சோழனது யானையையன்றோ அவர்வெட்டி எறிகின்றார் ! அவ 
னூரிலேயே யன்றோ வெட்டி எறிகின்றார் ! பண்டை நாள் 
தொடங்கி , அவனுக்கு ஆட்பட்ட ஊரிலேயேயன்றோ வெட்டு 
கின்றார் ! நத்தப் பாழான ஊரோ அது? அவன் மிக விரும்பி 
யதன் பயனாக , அவ்வூரின் தெரு முழுவதினும் மணிகளை 
யிழைத்து அணி செய்து , அறிவில் முதிர்ந்தோரைக் குடி 
யேற்றி வைத்ததனால் , கல்வியாலும் செல்வத்தாலும் முதிர்ந்த 
ஊராம் அக்கருவூரிலன்றோ வெட்டி எறிகின்றார் அவ்வன்பர் ! 
( தொன்னெடுங்கருவூர் எனப் பழமையைச் சுட்டினார் சேக்கி 
மார் . ஆதலின் பின்வரும் மூதூர் என்பதற்கு , அறிவில் 
முதிர்ந்த ஊர் எனப்பொருள் கொள்வதே அவருடைய கருத் 
துப் போலும் .) 

யானையே உயிர்நிலை : -- சேக்கிழார் பெருமான் , தமது 
நூலில் , நாடும் நகரமும் பாடும்போதெல்லாம் , தமது புனைந் 
துரை வரலாற்றுக் கேற்ப அவற்றைப் புகழ்ந்துரைத்தல் 
காண்க . இவ்வியானையே இப்புனைந்துரை வரலாற்றின் உயிர் 
நிலையாகும் . இவ்வாறு போற்றப்படுகிற யானையை அஞ்சாது 
வெட்டி எறிகின்ற அடியாரின் ஆண்மையையும் , அதனையும் 
பொருட்படுத்தாது வணங்கி நிற்கின்ற புகழ்ச்சோழனாரின் 
அன்பையும் , இவ்வியானையின்மேல் வைத்தன்றோ உணர்த்து 
கின்றார் சேக்கிழார் ; அதற்கேற்பக் கருவூரையும் யானையின் 
மேல் வைத்தேயன்றோ புகழ்கின்றார் . 
பொன்மலைப் புலி : 

அநபாயனது முன்னோனாகிய 
புகழ்ச் சோழன் , மண்ணுலக . மன்னவனாக 
கிறான் . சேக்கிழார் தமது மன்னனாம் அநபாயனை இங்கு 


விளங்கு 


10 


அன்பு முடி 


மறக்காது குறித்துவைத்து அவன் பெயர் மறையாதபடி 
செய்கின்றார் ; உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கின்றார் . 
உள்ளளவாவது இவரது நூல் உள்ளளவும் என்க . சோழர் 
களது பெருமையையும் அவர் கூறுகின்றார் . பண்டைநாள் 
தொட்டு இவர்களுடைய நாடு ,பனிமலை வரையும் சென் றிருந் 
த்து . அப்பனிமலையாம் பொன்மலையை எல்லைக் கல்லாகக் 
கொண்டு அதன்மீது தனது புலிக்கொடியை நாட்டினான் ஓர் 
அரசன் . வெற்றி மட்டும் போதுமோ ? காடு திருத்தி நாடாக்க 
வேண்டாவோ ? நாடு செழிக்க வேண்டாவோ ? ஆம் . அவ்வெற் 
றியை உண்டு பண்ணியது அந்நாட்டு வளப்பமேயாம் . அந் 
நாட்டை அவ்வரசன் வளம்படுத்தியதை ஒட்டக்கூத்தர் , 

மேக்குயரக் 
கொள்ளுங் குடகக் குவடூ டறுத்திழியத் 
தள்ளுந் திரைப் பொன்னி தந்தோனும் - தெள்ளருவிச் 
சென்னிப் புலியே றிருத்திக் கிரிதிரித்துப் 
பொன்னிக் கரைகண்ட பூபதியும் 

விக்கிரமசோழனுலா - கண்ணி 12-13 
என்று பாடுகிறார் . அவன் குடகுமலையை வெட்டிப் பிளந்து 
காவிரியை இந்நாட்டுக்குக்கொண்டுவந்தானாம் ; மேற்கே இவன் 
வெட்டிய வழிக்கு அயல்வழியே போகாதபடி , வழி அடைத்து 
விட்டானாம் . வல்லான் வகுத்ததே வாய்க்கால் ஆயிற்று .. 
இக் குடகு மலையும் புதிதாக , அச்சோழர் குடி சேக்கிழாரது 
புனைந்துரையில் மிகப் பழையதாகின்றது . சோழன் இப் 
புதுமலையை இடித்துப் பழைய வழியைத் திறந்து விடுகின் 
றான் : புதியோர் இயற்றிய குறுக்கு வழிகளை அடைத்து விடு 
கின்றான் . இவ்வாறு சோழன் பெருமையைச் சேச்கிழார் 
புகழ்கின்றார் . புகழ்ச் சோழனாரது வெற்றியைப் புகழ்ச் 
சோழ நாயனாரது. புராணத்திற் காண்க . 


11 


சேய்மைக் காட்சி : 
" மாமதின் மஞ்சு சூழும் ; மாளிகை நிரைவிண் சூழும் ; 
தூமணி வாயில் சூழும் ; சோலையில் வாசஞ் சூழும் ; 
தேமல ரளகஞ் சூழும் ; சிலமதி தெருவிற் சூழும் ; 

தா மகிழ்ந் தமரர் சூழுஞ் சதமகன் நகரந் தாழ . ” . 3 . 
என , சேக்கிழார் சேய்மைக் காட்சியைத் தொடர்புயர்வு 
நவிற்சியாகப் புனைந்துரைக்கின்றார் . புகழ்ச்சோழனோ கரியானை 
யேறும் மண்ணுலக வேந்தன் . இந்திரனோ வெள்ளானை 
யேறும் விண்ணுலக வேந்தன் . யானையைப்பற்றி விண்ணுல 
கோடு ஒப்புமை பாராட்ட வந்து , அதனைத் தாழ்த்தி விடு 
கின்றார் சேக்கிழார் . " இன்பவுலகம் " , என்று விண்ணவர் 
மகிழ்ந்து திரியும் துறக்கம் , இக் கருவூரை நோக்க நம்மெதிரே 
கீழே தாழ்ந்தே தோன்றுகிறது . கருவூர் அவர்களூரைக் 
கடந்து செல்கிறது . உயர்த்திப் புகழ்கிறார் என்று கொள் 
ளாது , கருவூரின் சேய்மைக் காட்சியையே , சேக்கிழார் புனைந் 
துரைக்கின்றார் எனக் கொள்ளுதல் வேண்டும் . கருவூரின் 
நீண்ட மதில்களின் மேல் அழகிய முகிற்கூட்டங்கள் சூழ்ந்து 
கிடக்கின்றன . எனவே , விண்ணாட்டு முகில் வட்டத்தையும் 
கடந்து செல்கின்றது .இக்கருவூர் என்பதாயிற்று . அம் 
மதிற்குள்ளாக ஓங்கி உயர்ந்த மாளிகைகள் , குறுக்கும் 
நெடுக்குமாக நம்மூரில் இதுபோது காணப்படுவது போலல் 
லாது , ஒரு நிரையாக நிற்பதே ஓர் அழகு . அம்மாளிகை 
களோ வானத்தை முட்டி நிற்கின்றன . எனவே , வான வட் 
டத்தையும் கடந்து நிற்கின்றது கருவூர் என்பதாயிற்று ,. 
வாயில்கள் திறந்திருத்தலை எதிரே எதிரே காண்கிறோம் . 
வானவிளிம்பில் எழுகின்ற தூமணியாம் செங்கதிரோன் 
அவ்வாயில்களூடே திகழ்கின்றான் ; வான வழியிற் செல்ல 


12 


அன்பு முடி 


மாட்டாது இவ்வாயில்கள் வழியே சூழ்ந்து வருகின்றான் 
போலும் . இவ்வாறு செங்கதிர் வட்டத்தையும் கடக்கின் 
றது அக்கருவூர் . அவ்வூர் மகளிர் தம் கூந்தலில் தேனொடு 
திகழும் மலர்களை , அன்றலர்ந்த செவ்வி வாடாது முடித் 
துள்ளனர் . அம்மலர்களின் 

நறு நாற்றமே விண்ணவர் 
களது விரும்பியதளிக்கும் பெரும்பொழிலிடையே ( கற் 
பகவனம் ) சென்று சூழ்ந்து , விண்மலரின் இன்மணமாகும் . 
தொலைவிலிருந்து பார்ப்பார்க்குப் பொழில்கள் வானளாவி 
நிற்பன போலத் தோன்றும் அன்றோ? தேமலர் சூடிய கூந்த 
லால் சூழப்பெற்ற திங்கள்கள் ( முகங்கள் ) ஈதோ அக்கருவூர்த் 
தெருவழியே சூழ்கின்றனவே . சேய்மைக்காட்சியில் பெண் 
கள் முகங்கள் திங்கள் எனத் தோன்றுகின்றன . தெருவில் 
நடக்கும் இந்நிலையில் திங்கள் வருமானால் இவ்வூர் , திங்கள் 
வட்டத்தையும் கடக்கின்றதன்றோ ? 

அணிமைக் காட்சி - புறத்தோற்றம் : 
" கடகரி துறையி லாடும் ; களிமயில் புறவி வாடும் ; 
அடர்மணி யரங்கி லாடும் ; அரிவையர் குழல்வண் டாடும் ; 
படரொளி மறுகி லாடும் ; பயில்கொடி கதிர்மீ தாடும் ; 
தடநெடும் புவிகொண் டாடுந் தனிநகர் வளமை மீதால் . " 4 . 

எங்கும் இன்பக்கூத்து . மதிலும் மாளிகையும் , வாயி 
லும் மகளிரும் , மலரும் மணமும் , பொழிலும் , கூந்தலும் 
காண்கிறோம் . மேற்சென்று அணிமைக் காட்சியால் அவ் 
வூரின் இன்பத்தைப் புகழ்கின்றார் சேக்கிழார் . வெள்ளானை 
யுலகையும் கடந்த இக்கரியானை யுலகாம் . கருவூரிலன்றோ 
யானையை எறிகின்றார் எறிபத்தர் . 
பெற்ற ஊரிலன்றோ யானையை எறிகின்றார் என்ற குறிப் 


யோனையால் அழகு 


13 


33 


” 


புத் தோன்றப் புகழ்கின்றார் சேக்கிழார் . யானையால் அழகு 
பெற்ற இவ்வூர் , அவ்வழியே இன்பம் கூத்தாடும் கோயிலு 
மாகக் குலவுகிறது . இன்பம் மிகுந்தபோது அதற்குப் 
போக்கு வீடாகக் கூத்தே ஆடுவோம் . பேரின்ப வடிவான 
பெரியோனும் பெருங்கூத்தே பாடுகின்றான் . இவ்வூரும் 
இன்ப வடிவினதென்றால் , எங்கும் கூத்தெழ வேண்டாவோ ? 
ஈதோ பார்மின் . விலங்குகளும் 

ஆடுகின்றன ; பறவை 
களும் ஆடுகின்றன ; மகளிரும் ஆடுகின்றனர் ; உயிரில்லாப் 
பொருள்களும் உவகைக் கடலில் ஆடுகின்றன . 

களித் 
துத் திரியும் யானைகள் நீர்த் துறைகளில் இறங்கித் தும்பிக் 
கையால் " குட குட 

என நீர் உறிஞ்சிப் பின்னுடம்பில் 
விசிறி விளையாடுவது , கண்கொண்டு காணத்தக்க காட்சியே 
யாம் . நீர்த் துறைகளில் அத்தகைய களிப்பு மிகுகின்றது . 
வெட்ட வெளியிலோ, மயில்கள் செங்கதிர்க் கெதிரே பைங் 
கதிர் எனத் தோகையை விரித்துத் தமது கழுத்தைச் செரு 
க்கி வளைத்துக் கால் மாறி அசைந்தாடுகின்றன . வெட்ட 
வெளியும் , தண்ணீர்த் துறையும் , அவ்வாறாக , ஆறறிவு 
படைத்த மக்கள் வாழும் இடத்தோ , இயற்கை யழகோடு 
செயற்கை அழகும் இன்பத்தைப் பெருக்குகின்றன . எழி 
லார் இளமங்கையர் கூத்தே யாடுகின் றனர் . சுற்றிலும் கல் 
லிழைத்த கூடம் மின்னிப் பொலிகிறது . அதனிடையே 
இம்மகளிர் ஆடும் ஆட்டத்தின் நிழல், அம்மணிகளில் வீழ் 
தலும் , எதிரொளி வடிவாய்ப்பலநூறு கூத்துக்கள் , அம்மணி 
களினிடையே , நிகழ்கின்றன . அம்மகளிர் , கூத்தாடும்போது 
குதித்தெழுந்தோறும் அவர்கள் கூந்தலிற் சூடிய பூக்களி 
னின்றும் , வண்டுகள் திடுக்கிட்டெழுந்து மேற் பறக்கின்றன ; 
நின்றதும் அப்பூக்களின் மேல் அமர்ந்து விளங்குகின்றன . 


14 


அன்பு முடி 


ஊ 


இவ்வாறு இயற்கையால் ஒளிரும் வண்டும் , செயற்கையால் 
ஒளிரும் மணியும் , இவர்களோடு ஒன்றாயியைந்தாட , அறி 
வொடு அழகு வடிவாம் இம்மகளிர் ஆடும் அவ்விடமன்றோ, 
இயற்கையன்னையின் உயிர் நிலையாகும் ; உலப்பிலா இன்ப 
ஊற்றாகும் . அம்மட்டோ ? உயிரிலாப் பொருள்களும் அல் 
லவா அங்கே ஆடியின் புறுகின்றன . வீடுகளில் கட்டிய கொடி 
களில் இழைத்த மணிகளினிடத்தே கதிரவெனொளி பாய்கின் 
றது . அதனால் , அம்மணிகளில் எழுந்த எதிரொளி தெருவில் 
நிழலிடுகின்றது . காற்றில் இக்கொடி யசையுந்தோறும் இரு 
வெதிரொளியும் தெருவூடே கூத்தாடும் அன்றோ? - இக்கீழ் 
நிலைக் கூத் திவ்வாறாக , மேனிலைக் கூத்தொன்றும் அங்கு 
உண்டு . அக்கொடிகள் , வானளாவி நிற்றலின் , கதிரவன் மீது 
அசைந்து கூத்தாடுகின்றன . நீரில் ஆட்டம் , வானில் ஆட்டம் , 
மணியில் ஆட்டம் , மலரில் ஆட்டம் , வெளியில் ஆட்டம் , 
ஒளியில் ஆட்டம் , கதிரில் ஆட்டம் , தெருவில் ஆட்டம் , 
அறையில் , ஆட்டம் , பறவையின் ஆட்டம் , விலங்கின் 
ஆட்டம் , வண்டின் ஆட்டம் , மகளிர் ஆட்டம் , கொடியி 
னாட்டம் , எங்கும் ஆட்டம் , எல்லாம் ஆடுவன . ஈதே இவ்வூ 
ரின் இன்பவளம் . இதனைச் சேக்கிழார் உலகில் ஒப்பிலா ஊர் 
என்று கொண்டாடுகின்றனர் . 


அருமை 
கூ . நாயனார் 
அகத்தோற்றம் : 
மன்னிய சிறப்பின் மிக்க வளநக ரதனின் மல்கும் [ பாற் 
பொன்னியல் புரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற் 
றுன்னிய வன்பின் மிக்க தொண்டர்தஞ் சிந்தை நீங்கா 

அந்நிலை யரனார் வாழ்வ தாநிலை யென்னுங் கோயில் . 5 : 
என்று அகத் தோற்றத்தைக் கூறுகின்றார் சேக்கிழார் . 

இன்பமாம் இறைவன் : - ஆட்டமனைத்தும் புறத்தோற் 
றம் . இந்த ஆட்டம் எழுந்தது , உள்ளே பொங்கிய இன்பத்தா 
லன்றோ? பேரழகுள்ள இடத்தில் பேரின்பவடிவனும் இருப் 
பான் அன்றோ? இமை கொட்டுந்தோறும் கட்டழகின் காட் 
சிக்கு இடையீடு நேர்கின்றது . ஆதலின் இமையாது கண்டு 
களிக்கும் பேறுபெற்ற இமையவர்கள் எங்குள்ளார்கள் ? 
தாம் பெற்ற பேற்றிற்கேற்ப , இமை! கொட்டாது பார்க்கத் 
தகும் எரெழில்நிறைந்த இடத்தன்றோ இருப்பார்கள் . அழகு 
வழிபாடு செய்யும் அவ்வானவர்கள் , இவ்வூரைக் கண்டால் 
இவ்வூரின் பொன் மதிலைச் சுற்றிச் சூழ்ந்து , அவர்கள் , 
றுகின்றனர் . அத்தகைய பொற்பினைக் கண்ட அன்பர்களும் 
அப்பொற்பால் வலித்திழுக்கப் பெற்றவர்களாய் அவ்வூரில் 
நெருங்கியுள்ளார்கள் . ஊனக்கண் கொண்டு காணும் நிலை 
யிலா உடனிலையழகைக் கண்டு களிப்பதோடு அமையாது , 
அதிற் றோய்ந்து அதனுள் ளொளிரும் உண்மையழகையும் 
காணவேண்டி , ஊடுருவிச் சென்று உள்ளக் கண்கொண்டு 
காணும் நிலையான உயிர்நிலை யழகையும் கண்டு களிப்ப 
வர்களல்லரோ அவ்வடியார்கள் . அங்கொரு இமையா நாட் 


கென 


போற் 


4 | 


16 


அன்பு முடி 


டம் பெற்றவரல்லரோ அவ்வடியார்கள் . இயற்கை யழகு 
வழியே இறைபணி நிற்கின்றவர்கள் ஆதலின் , அவர்கள் 
செயலனைத்தும் திருத்தொண்டேயாம் . அவர்கள் எங்கும் 
அழகைக் கண்டு அவ்வியற்கை யழகாம் இறைவனுக் கடிமை 
யாகின் றனர் ; நான் என்றும் நீ யென்றும் எனதென்றும் 
உனதென்றும் பேசுவதை மறக்கின்றனர் ; இயற்கையோ 
டொன்றாய் இயைகின் றனராதலின் , அழகுக்கடியராய் , அவ் 
வழகாம் உலகுக்கு மடியர் ஆகின்றனர் ; ஆதலினாலே தமக் 
கென வாழாப் பிறர்க்குரியாளராகத் தலைசிறந்து விளங்குகின் 
றனர் . அதற்கேற்ப ஆண்டவனும் அவ்வழகிய நிலையாகிக் 
காட்சி தருகின்றான் ; அவர்களது உள்ளங் கவர்ந்த கள் 
வனாய் ( அரன் ) அவர்களோ டியைகின்றான் . உள்ளும் புற 
மும் வெள்ள மாய்ப் பொங்கும் அழகிடையன்றோ, ஆண்ட 
வன் அகனமர்ந்து உறைகின்றான் . அழகன்றோ அவனுடைய 
திருக்கோயில் . ஆகிலை என்ற அவனழகார் கோயிலும் , அக் 
கருவூரில் , பரந்த பால் திரண்டெழுந்து வெண்ணெயாதல் 
போல் , அழகு திரண்டு எழுந்து விளங்குகின்றது . 

பொருட்டிரு மறையும் அருட்பெருந் தொண்டும் : 
பொருட்டிரு மறைக டந்த புனிதரை யினிதக் கோயின் 
மருட்டுறை மாற்றும் ஆற்றால் வழிபடுந் தொழில ராகி 
இருட்கடு வொடுங்கு கண்டத் திறையவர்க் குரிமை பூண்டார்க் ( கு ) 
அருட்பெருந் தொண்டு செய்வார் அவரெறி பத்த ராவார் . 6 . 
ஊன்றிப் பார்ப்போர்க்கு , உலகின் ஒவ்வொரு துகளும் , இவ் 
வுயர்ந்த பொருளின் உண்மையை மறைவாக எடுத்துக் கூறு 
கின்றது . இவ்வாறு அவற்றை இயைவித்துத் தன்னருட் 
பெருக்கால் அத்திருமறை யுண்மைகளை , உலகத்திற்குத் தந் 
துதவிய தூயோனை , அவ்வாநிலைக் கோயிலில் வழிபடுபவர் 


நாயனார் 


17 


அந்த எறிபத்தர் . ஒளியும் இன்பமும் அழகுமாம் இவ்வழி 
யினின்றும் பிறழ்ந் தால் , இருளும் மருளும் துன்பமுமாம் 
வழியேதான் போதல் வேண்டும் . எனவே , அம்மருள் வழியை 
அடைப்பதே , அருள் வழியைத் திறப்பதாகும் . அதனை மேற் 
கொண்டார் எறிபத்தர் . 

இருட்கடு ஒடுங்கும் கண்டத் திறையவர்க் குரிமை பூண் 
டார் : -ஆண்டவன் அருள் நிலை இருந்தவாறு 

என்னே ! 
என்னே !! பிறர் துன்பத்தைத் தனது இன்பத்திற் கெரிகரும் 
பாய்க் கொண்டு எரித்துப் போக்கித் துன்பமும் இன்பமும் 
எல்லா மாய் விளங்குகிறான் இறைவன் . துன்பத்திலும் ஓர் 
இன்பம் காட்டுவிக்கவேண்டி , அதனைத் தக்கதோரிடத்தே 
இயையவைத்து அங்கோர் ஏரெழில் காட்டுகின்ற இறைவன் 
பெருமை இருந்தவாறு என்னே ! உலகிலே எதனைத் தீயது 
என்போம் . பொருத்தமின்மையே பொங்கு துயராகும் . உண 
விடைவைத்த எருவோ ஒக்காள மாகின்றது . மருக்கொழுந் 
தின் வேரிடையிட்ட எருவோ , பின்னர்நகைமுகமூட்டும் நறு 
மணமாகின்றது . கடலிடையே எழுகின்ற கடு , கடவுளுடைய 
கழுத்தின்கண் கருமணியாய்த் திகழ்கின்றது . பொருத்து 
வாயறிந்து பொருத்துவிக்கும் இத்தகைய இறைவனது இயற் 
கைவழியே நிற்கின் றவர்களே அடியார்கள் . அவர்கள் தம் 
பொய்த்திறனொழிந்து அவன் மெய்த்திறத்தேநின்று ,தம்செய் 
லென ஒன்றின்றி , எல்லாம் அவன் செயலென உணர்ந்து ஒழுகு 
கின்றனர் ; அவன் அழகு வெள்ளத்தோடே இயைந்து , புரண் 
டோடித் தம்முடல் பொருள் ஆவி மூன்றையும் அவனுக்கே 
உரிமையாக்கி , அவ்வின்ப ஆற்றில் அவற்றைக் கன்னலெனக் 
கரைக்கின்றனர் . இவ்வாறு இறைவனேயாகி இறைபணி நிற் 
கின்ற அடியார்களது பெருமையை என் என்பது ! இவர்களை 

2 


18 


அன்பு முடி 


விட்டு, இறைவனைத் தேடி வழிபடுதலும் வேண்டுமோ ? இவ் 
வடியார்க்கு அருட்பெருந் தொண்டு செய்வதே போதிய 
தன்றோ? இவ்வருட் பெரும் தொண்டினைத் தடை நீக்குதல் 
என்ற எதிர்மறை வழியால் செய்து வருகின்றார் எறிபத்தர் . 
விதை விதைத்தல் போலக் களைகட்டலும் , விளைவுக்கு இன்றி 
யமையாத தன்றோ ? 

மழை வளருலகில் ஒரு முழையரி : -- 
மழைவள ருலகில் எங்கு மன்னிய சைவ மோங்க 
அழலவிர் சடையா னன்பர்க் கடாதன அடுத்த போது 
முழையரி யென்னத் தோன்றி முரண்கெட வெறிந்து தீர்க்கும் 
பழமறை பரசுந் தூய பரசுமுன் னெடுக்கப் பெற்றார் . 7 . 

இவ்வழகிய - இன்ப வாழ்க்கைக்கு இந்நாட்டில் 
ஏதேனும் தடை உண்டோ ? 

மழை வளர , வான் பயிர் 
வளர , மன்னுயிர் வளரும் இந்நாட்டில் , எதை நாடி , நாம் 
அலைதல் வேண்டும் . இவ்வளர்ச்சியினிடையேயே , இயற் 
கையின் இன்னிசைப்பாடலையும் , இறைவனின் அழகிய 
ஆடலையும் , நாம் காணவில்லையா ? இவ்வழியை அறிதலி 
லேனும் அருமையுண்டோ ? மறையாய் விளங்கும் இன்ப 
அன்பினழகு , இவ்வுலகெங்கும் மன்னிப் பொலிகின்றது ; 
பொங்கி வழிகின்றது . அதனை நாம் சிறிது ஊன்றிப் பார்த் 
தால் , அதனை எங்கும் காண்கின்றோம் அன்றோ ! எங்கும் 
நிலைபெற்ற இவ்வின்ப அன்பாம் அழகொளி, ஒங்கிவளர் 
கையில் , சுடர்த்திரியில் கட்டும் கரியினைத் தட்டி யுதிர்க்க 
வேண்டாவோ ? துன்பத்தையும் தன தெரிகரும்பாய்க் கொண் 
டு, சுட்டெரித்துத் தூயதாய் ஓங்கும் இவ்வின்பத்தீயின் அழ 
கினையும் , இன்பத்தினையும் , மேற்பரவாதபடி எதிர்த்தழிக்க 
முயல்வார் , மறலியினும் கொடிய மறவோராவர் . முழையில் 


நாயனார் 


19 


வாழும் மடங்கல் , முழையினின்றும் திடீர் எனத் தோன்று 
வது போல , இவ்வின்ப அன்புக்கு ஏதேனும் இடையூறு ஏற் 
பட்டபோது , சடுக்கென வந்து, அவ்விடையூற்றை அடியோடு 
களைவர் இவ்வெறி பத்தர் . 
தூயபரசு : - அவ்வாறு களை தற்கறிகுறியாக 

களை தற்கறிகுறியாக இறைவ 
னது தூய மழுவையே துணையாகக் கொண்டுள்ளார் எறிபத் 
தர் ; தமக்கொன்று வேண்டி மழுவெடுக்கின்றார் அல்லர் . 
உலகிடை மறையாய் நின்ற இன்ப வழியைப் பின்பற்றி 
இறைபணி - நின் றவராதலின் , இவருடைய மழுவிலே பற் 
றென்ற கறையொன்றும் இல்லை . ஆதலின் அது தூய்மை 
மிக்க மழுவாகவே விளங்குகின்றது .களைவெட்டியாம்கடவுள் 
மழுவைக் கையில் எடுத்ததும் இவர்க்கொரு பேறேயன்றோ ? 
இன்ப வழியில் செல்லத் தொடங்கி - நின்ற நிலையே ; ஈது . 
சென்று முற்றிய நிலையைப் பின் காண்போம் . இங்குத் தமக் 
கென வாழாப் பிறர்க்குரியாளராம் இவர் , முழை வாழ் மடங் 
கல் என விலங்கொடு ஒப்புமை பெற்று அவ்வழியில் இயற்கை 
யோடு இயைபு பெறுகிறார் . இந்நிலையினின்றும் கடவுள் நிலை 
யை அடைவதனையே சேக்கிழார் இப்புனைந்துரையில் குறிக் 


கின்றார் . 


ச . முதற் காட்சி - பூத்தொண்டு 
கூத்து நூல் : -- 

சேக்கிழார் , கூத்து நூலும் யாக்க வல்ல 
- பெரும் புல்வர் ; மன நிலையைச் சொற்கள் கொண்டே உயிர் 
ஓவியமாக எழுதிக் காட்டும் கைசிறந்த ஓடாவி . அன்பே 
வடிவான சிவகாமி யாண்டார் , ஒருதிருமலர்த் தொண்டர் . 
அவர் , ஆண்டவனாரது அழகிய மலரொப்பனையைக் கண்டு 
களிக்க விரைந்து செல்லும் ஆர்வத்தையும் , ஆனையானது 
அவரது பூங்குடலையைப் பறித்தபோது , அதிலிருந்த மலர் 
களுக்காகப் பரிந்த பரிவையும் , அவ்வானையினின்றும் பூங் 
குடலையைப் பறிக்கத் தடியெடுத்து அடிக்கச்சென்று தப்பித் 
தரையடித்து வீழ்ந்து அலமரும் நிலைபையும் , இக் கூத் 
தின் முதற் காட்சியாகக் கொண்டு , புனைந்துரைக்கின்றார் 
சேக்கிழார் . ஈதே சிவகாமியாண்டாரது ஓவியம் என்க . 

சிவகாமியாண்டாரின் திருப்பள்ளித் தாமம் : 
அண்ணலார் நிகழும் நாளில் ஆநிலை அடிக ளார்க்குத் 
திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் 
புண்ணிய முனிவனார்தாம் பூப்பறித் ( து ) அலங்கல் சாத்தி 
உள்நிறை காத லோடும் ஒழுகுவார் ஒருநாள் முன்போல் . " 8 . 


வைகறை உணர்ந்து போந்து புனன் மூழ்கி வாயுங் கட்டி 
மொய்ம்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னிக் 
கையினில் தெரிந்து நல்ல கமழ்முகை யலரும் வேலைத் 
தெய்வநா யகர்க்குச் சாத்துந் திருப்பள்ளித் தாமங் கொய்து . 9 . 
கோலப்பூங் கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் 
வாலிய நேசம் கொண்டு மலர்க்கையிற் றண்டுங் கொண் ( டு ) அங் ( கு) 
ஆலய மதனை நோக்கி அங்கணர்க் ( கு ) அமைத்துச் சாத்தும் 

10 


1 


காலைக்(க) உதவ வேண்டிக் கடிதினில் வாராகின்றார்." 


கமழுமாறு , 

பூத்தொண்டு 
சிவகாமியாண்டார் என்போர் அறநிலை பிறழாத அற 
வோர் ; நிறைமொழி மாந்தராய் ( முனிவர் ) நின்ற அந்தணர் 
பெருமானார் . இவர் , மலையெனத்துளக்கலாகாத பேரன்புடை 
யார் . பெருமானிடத்தே இவர்தம் பேரன்பும் பெருகிவளர்கின் 
றது , கடவுண்மாட் டெழுந்த காதலே இவருடைய உள்ளம் 
நிறையநிற்கின்றது . வேறொன்றை எண்ணவும் , பேசவும் , செய் 
யவும் , அவ்வுள்ளத்தே இடமில்லாதபடி , இக்கா தல் வெள் 
ளம் , நிறைந்து பொங்குகின்றது . அவ்வன்பு வாழ்க்கையையே , 
பேரொழுக்கமாகப் போற்றி , அன்புவடிவாக இவர் வாழ்ந்து 
வருகின்றார் ; அவ்வன்பிற்கும் அவ்வின்பத்திற்கும் போக்கு 
வீடாகப் பூப்பறித்து அலங்கல் சாத்தியும் , ஆண்டவனாரது 
அழகு மலர் ஒப்பனையைக் கண்டு களித்தும் , அக் களிப்புக் 
குப் போக்கு வீடாகப் பூப்பறித்து அலங்கல் சாத்தியும் , 
மாறி மாறித் தன்னுள் தானே உருண்டு வரும் அன்பு வட் 
-த்திற்குள் அகப்பட்டு , இன்ப ஒளியாய் விளங்குகின்றார் . 

பூநோன்பு : - சிவகாமியாண்டார் பூப்பறித்து அலங்கல் 
சாத்து தலை ஒரு நோன்பாகக் கொண்டுவாழ்ந்து வருகின்றனர் ; 
பொழுது புலர்வதன் முன்னம் துயிலொழிந்து , எழுந்து 
போந்து , தூயநீரில் மூழ்கி உள்ளும் போல் புறமும் தூயரா 
கின்றார் ; தாம் பறிக்கும் மலர்களில் , வாயிலிருந்தூறும் எச்சிற் 

வாயைக் கட்டிக்கொள்கின்றார் ; நறுமணங் 
வனது இன்ப அன்பையே, எண்ணிக்கொண்டு , 
கின்றார் . இப்பெரியார் , இவ்வறத்துறையில் எவ்வளவு 
கைதேர்ந்தவர் என்பதனை , இவர் மலர் பறிப்பதின்நின்றுமே 
கண்டறியுங்கள் . மலர்களிற் சிறந்தனவாயும் , இறைவன் மீது 
சாத்தும் வேளையில் எவர் மனமும் மணத்தோடு விரிந்து 


படாதபடி , 


டை 


நின்று , 


ஆனால் 
22 

அன்பு முடி 
இன்பமாய் மலரும்படி , நறுமணம் வீசி நலம் சிறந்து நகைத் 
தொளிகான்று நன்கனம் மலாத் தக்கனவாயும் , பறிக்கும் . 
போது முகைவிரிந் தலரும் பூவின் முன்னிலையில் 
போதாய் விளங்குவனவாயும் , பொலிவனவற்றை மட்டும் 
அவ்விருட்டில் , தம் கையால் , தொட்டுப் பார்த்தபடியே 
பறிப்பதைப் பாருங்கள் . இவர் இயற்கையோடு இயைந்த 
இயைபே இயைபு . அலரின் நுட்ப இன்பத்தை ஊற்றறி 
வால் அறிந்து , இறைவன் வடிவமாம் மெய்யுணர்வெய்தி 
நின்று , இயற்கையோடு இயைபுண்டு , இன்பம் துய்க்கும் 
இவருடைய ஐயுணர்வினை என் என்பது ! கல்லும் கானாறும் 
பாடும் கடவுட் பாடல்களை அறியும் புலவர்களைப்பற்றி 
" ஷேக்ஸ்பியர் " கூறுகின்றது , இத்தகையோரைப் பற்றியே 
யாம் . இவர் கையறிவால் நன் மலர்களின் மென்மையை யறிந் 
ததுபோல , அம்மலர்கள் விரிந்தெழுகையில் வண்டுகளின் 
இன்னிசையாய் எழும் பாட்டையும் இனிதே துய்த்து , வண் 
டொடும் பாடுவார்போலும் . வண்டே போல்வார் , வண்டுக 
ளது மலரறிவு பெற்று , வண்டு மூசும் நிலையையும் உணர்ந்து , 
வண்டு மூசுவதால் எச்சிற்படுமுன்னரே பறிக்கின் றனர் ; 
ஆனால் வண்டு மூசும் நிலைதான் மலர்கிறக்கும் நிலைபாதலின் , 
அந்த நிலையினழகும் குறையாதபடி முற்றிய நிலையில் , வண்டு 
மூசுதற்கு ஓரிமைப்போது முன்னர்த்தான் , பறித்துக் கொள் 
கின்றனர் . ஈதன்றோ ஈங்குள்ள அருமை . நாமும் மலரினைக் 
காண்போம் ; முகர்வோம் ; அதன் தேனினைச் சுவைப்போம்.. 
தேமலர் - வண்டென வாழ்ந்து , , கண்டு கேட்டுண்டுயிர்த் 
துற்றறியும் , இவரது கடவுள் வாழ்க்கையின் நுட்பத்தை , 
என்னென்று புகழ்வோம் . அதனை இவர் அறிவார் ; 


10 


ப 


பூத்தொண்டு 


23 


இறைவன் அறிவான் ; இயற்கை யன்னை யறிவாள் . இம் 
மூவரும் ஒத்து நின்ற அன்பு வடிவினைச் சேக்கிழார் மிக 
அழகாக இவ்வாறு எழுதிக் காட்டுகின்றார் . 

கோலப் பூங்குடலை : -- இறைவனுக்குச் சாத்தும் மல 
ரைக் கொண்டு செல்லுதற்கென்றே , கைத்திறமனைத்தும் 
காட்டிக் கண்கவர் வனப்புடைய பூங்குடலை யொன்றனை 
இவர் முடைந்து வைத்திருக்கின்றார் . அன்புவாழ்க்கை வாழ் 
வோரைச் சுற்றிலும் , இவ்வாறு , அழகன்றோ திரை புரளும் . 
உடையிலும் அழகு , ஊணிலும் அழகு , நடையி 

யிலும் அழகு , 
குளிப்பதிலும் அழகு , களிப்பதிலும் அழகு , உடலும் 
அழகு , பூங்கூடலையும் அழகு ; இவரைச் சுற்றி . எங்கும் 
அழகே உள்ளது . அன்புகண் கொண்டு கண்டாலன்றோ 
அவ்வழகு புலனாகும் . 

கடிதினில் வாராநின்றார் : -- சிவகாமி யாண்டார் தமது 
உள்ளத்தில் அன்பு நிறைய நிறையப் பூவை நிறைத்து வைத் 
திருக்கின்றார் . உள்ளத்தும் பூங்குடலையிலும் , நிறைந்த 
அன்பே வெள்ளமாய் பொங்கி வழிந்து , இவரைத் தள்ளிக் 
கொண்டு போகின்றது . இவர் தூய அன்பு கொண்டு விரைந்து 
செல்கின்றார் . ஏதேனும் ஒன்றை வேண்டிநிற்கும் அன்போ 
ஈது . ஏன் விரைகின்றார் ? எதுபற்றி இவர் இறைவனை வழி 
படுகின்றார் ? எதுபற்றி இன்பந்துய்க்கின்றார் ? இன்பமே 
எவற்றிற்கும் முதலும் முடிவுமாயபோது , அது , தனக்கன்றி 
மற்றொன்றிற்கு முதலாவதேது ? வீடும் வேண்டா விறலின் 
விளங்குகின்ற இப்பெரியார் , வேண்டுவது ஒன்றும் இல்லை . 
மலரின் நுட்பத்தைத் தொட்டுணரும் அவரது திருக்கை , 
மெல்லிய மலரும் தைவரக்கூசும் மெல்லிய மலர்போன் 


அன்பு முடி 


றன்றோ விளங்குகின்றது . அந்த மலர்க்கையில் , முதுமை 
யின் கொடுமைக்கஞ்சி , தடியொன் றூன்றிக் கோயில் நோக் 
கிப் போகின்றார் இவ்வன்பர் ; இறைவனுக்கு ஏற்ற மாலைகள் 
சாத்தும்போது வந்து தவுதற்காக விரையு மனத்தோடே , 
விரைந்து வருகின்றார் . 

பூத்தொண்டின் புதுமை : -இவர் அன்பினை என் என்பது ! 
இவர் யாதும் குறையிலர் ; யாதும் வேண்டிலர் ; அன்பால் 
உந்தப்பட்டு, மக்களறிந்தபேரின்பமாம் தூக்கத்தையும் , அத 
னினும் இனிய தாய்த் தாம்கண்ட காட்சியை எண்ணித் துறக் 
கின்றார் ; தடியூன்றித் தட்டித்தடுமாறி நடக்கும் அம் முது 
மையில் அவ்விருட்டிற்சென்று , குளிர் என்றும் பாராது 
கோமானின் கோலத்தை எண்ணிக் குளித்தருள்கின்றார் . 
அவ்வொப்பனைப் பொருளை எத்துணைத் தூயதாகக்கொண் 
டருளுகின்றார் இப்பெரியார் ? வண்டு மூசாமலரை வாய் 
கட்டிப்பறிக்கும் அவ்வன் பின் தூய்மையை என் என்பது ? 
கையே துணையாய் மலர் பறிக்கும் கடவுளன்பை என் என் 
பது ? இன்பத்திற்குப் போக்குவீடாக இத்துணையும் செய்து , 
அன்பு மணக்கும் பூக்கொண்டு உள்ளத்துண்மைக் கியைந்த 
வாறு புனைந்த பொய்யாத மெய்யொப்பனையைக் கண்டு களிக் 
கின்றார் இத்தொண்டர் . இன்பத்தில் எழுந்து இன்பத்தில் 
முடியும் இவ்வழிபாட்டை அன்பு கண்கொண்டு காணுதல் 
வேண்டும் . அப்போதுதான் இவ்வழகு விளையாட்டின் இன்ப 
நுட்பமும் அன்பின் திட்பமும் புலனாகும் . 

யானையின் வருகை: 

இவ்வாறு சிவகாமி யாண்டார் விரைந்தொரு தெரு 
வழியே போகின்றார் . மேலே யானை வருவதைப் புனைந்து 
ரைக்கின்றார் சேக்கிழார் . 


25 


பூத்தொண்டு 


மற்றவர் அணைய இப்பால் வளநக ர்தனில் மன்னும் 
கொற்றவர் வளவர் தங்கள் குலப்புகழ்ச் சோழ னார் தம் 
பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த் தனமாம் பண்பு 
பெற்றவெங் களிறு கோலம் பெருகு மா நம : மி நன்னாள் ” . 11 . 


மங்கல விழவு கொண்டு வருந்தித் துறைநீ ராடிப் 
பொங்கிய களிப்பி னோடும் பொழிமதஞ் சொரிய , நின்றார் 
எங்கணும் இரியல்போக எதிர்பரிக் காரர் ஓடத் 
துங்கமால் வரைபோல் தோன்றித் துண்ணென அணைந்த ( து ) அன் 

( றே . ” 12 . 
வென்றி மால் யானை , தன்னை மேல் கொண்ட பாகரோடும் 
சென் ( று ) ஒரு தெருவின் முட்டச், சிவகாமி யார்முன் செல்ல 
வன் தடித் தண்டில் தூங்கும் மலர்கொள் பூங் கூடை தன்னைப் 
பின்தொடர்ந் ( து ) ஓடிச் சென்றுபிடித் ( து )உடன் பறித்துச் சிந்த . " 

13 . 
( மேல்கொண்ட பாகர் கண்டு விசைகொண்ட களிறு , சண்டக் 
கால்கொண்டு போவார் போலக் கடிதுகொண் ( டு ) அகலப்போக 
நூல் கொண்ட மார்பிற் றொண்டர் - நோக்கினர் பதைத்துப் பொங்கி 
மால்கொண்ட களிற்றின் பின்பு தண்டுகொண் ( டு ) அடிக்கவந்தார் . 

14 . 
" அப்பொழு ( து ) அணைய ஒட்டா ( து ) அடற்களி( று ) அகன்று போக 
மெய்ப்பெருந் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார் 
தப்பினர் விழுந்து கையால் தரையடித் ( து ) எழுந்து நின்று 
செப்பருந் துயரும் நீடிச் செயிர்த்து முன் சிவதா என்பார் . ” 15 . 


கூத்துநற் கோலாட்டத்தெழுந்த கடவுட் பிணையல் : 
கூத்து நூலிலே வரும் புனைந்துரை வரலாற்றின் போக்கை 
ஆராய்வோமானால் , முதலிலே அவ்வரலாறு பல பிரிவு 
களாக நிற்பதனையும் , புனைந்துரை , 

மக்களின் 

செயல் 


26 


அன்பு முடி 


வழியே சிக்கலாய் முடிச்சுப் பெறுவதனையும் , பின்னர் அது 
அவர்கள் செயல் வழியே முடிச்சு அவிழ்ந்து வருவதனையும் 
காண்போம் . இப்புனைந்துரையில் யானையைச் சுற்றித்தான் 
முடிச்செழுகின்றது . மற்றைய கூத்து நூல்கள் போல இப் 
புனைந்துரையும் ஒரு கோலாட்டமேயாம் . கோலாட்டமாடு 
கையில் , மேலிருந்து தொங்கும் கோலக்கயிறு ஒவ்வொன் 
றையும் , ஒவ்வொருவர் பிடித்துக் குறுக்கும் நெடுக்குமாக 
வெவ்வேறு பிரிந்து , பாட்டிற்கேற்பக் கோலைத்தட்டிச் சுற்றி 
வருகையில் , கயிறு பின்னிக்கொள்ளும் . பின்னர் , முன் 
செய்தபடி , பாடிச்சுற்றி வருகையில் , அப் பிணையலும் 
அவிழ்ந்துவிடும் . அவ்வாறே புனைந்துரை வரலாற்றிலும் ஒரு 
கடவுட் பிணையல் பின்னிக் கொள்வதனையும் , பின்னர் 
அவிழ்ந்து விடுவதனையும் காண்கின்றோம் . கோலாட்டத்தில் 
பயின்று சிறந்தவர்களே சிக்கலின்றிக் கட்டவிழ்த்து நிற்க 
வல்லார் . அஃதேபோலத் திருவருட் புலவர்களே , கடவுட் 
பிணையலைப் பின்னி யவிழ்க்கத் தக்கார் . எறிபத்தரது புனைந் 
துரை வரலாற்றில் யானையைச் சுற்றியே கடவுட் பிணையல் 
பின்னிக் கொள்கிறது 

பட்டவர்த்தனம் - இந்த யானையைப் பற்றி முன்னரே 
கூறினோம் . மன்னர் மன்னவன் - வெற்றியன்றி மற்றொன் 
றறியா மன்னவன் வளவர்தம் பழங்குடி வந்த மன்ன 
வன் - அன்னவன் , பகைவர்மேல் படையெடுத்து , வெற்றி 
பெற்றுக் கருவூர் என்னும் வளநகரில் வந்து தங்குகின் 
றான் . அவன் கருதி வந்த வெற்றிக்குத் தனிப்பெருந் துணை 
யாக விளங்குகின்றது கொடிய தொரு யானையேயாம் . அஃ 
தும் அவனது செங்கோல் யானையாகச் சிறந்து விளங்குகின் 
றது ; மன்னவன் வழிபடும் யானையாக மாட்சி பெறுகின்றது . 


| 


பூத்தொண்டு 


27 


மங்கல விழவு: - உலகத்தின் ஆற்றலே உலகத்தின் வடி . 
வம் . அஃதே இயற்கை யன்னையின் திருவிளையாடல் . இவ் 
வாறு உலகத்தை இயக்கிவைக்கும் இயற்கை யாற்றலைத் 
தனிப்பெருந் தாயாக ஒன்பதிரவும் வழிபடுவது நம்மூர் 
வழக்கம் . ஆற்றல் வேண்டும் அரசர்க்கு அஃதே பெரிய 
தொரு திருவிழா . அப்போது ஊரெலாம் அழகொடு பொலி 
யும் . யானையும் குதிரையும் திருக்கோலம் பொலிய ஊர் 
வலம் வருவதும் வழக்கம் . அதனைப் பழைய எருமையூர் 
எனும் மைசூரில் இன்றும் காணலாம் . இத் திருவிழாவின் 
போது , ஒன்பதாம் நாளன்று , நிறைவிழாக் கொண்டாடுவர் 
மக்கள் . 

துறை நீராடிப் பொங்கிய களிப்பு : - சிவகாமியாண்டார் 
ஒரு தெரு வழியே போகின்றனர் . செல்வமும் சீருமாகப் 
பாராட்டப்பெறும் அவ்வியானை , இன்றைய நாள் , நலம் 
பெருகும் விழவுக்கோலம் பூண்டு , ஆன்பொருநையாற்றில் 
நீராடி வருகிறது . களித்துத் திரியும் கருங்களிறு , நீராடிய 
செம்மாப்பால் , களிப்பு மிகுந்து கடாம்பொழிந்து , கடுகி 
வருகிறதென்றால் , அதன் மிடுக்கை என் என்பது ! 

இரியல் போதல் : - கருமலை ஒன்று ஓடோடியும் வரு 
வது போல விரைந்து வரும் அவ்வியானையைக் கண்டோரும் , 
அதன் நடையொலியைக் கேட்டோரும் ,திண்ணென்று திடுக் 
கிட்டு மன நடுங்கி வயிறு குலைந்து அஞ்சுகின்றனர் . ஆங் 
காங்குத் தெருவில் நின்றவர்கள் , யானை வருவதைக் கண்டும் . 
கேட்டும் , கால் கொண்டு சென்ற இடத்திற்குக் கடுகியோடு 
கின்றனர் . யானைக்கு முன்பாக , அதனை அடக்கி யாண்டு 
ஓட்டிவரும் குத்துக் கோலாளர் , வழியில் ஒருவரும் நில்லாத 
வாறு அகற்றிக் கொண்டே , குத்துக்கோலைத் தூக்கிக்கொண்டு 


28 


அன்பு முடி 


ஓடோடியும் வருகின்றனர் . தடுப்பார் ஒருவரும் இன்றிச் 
சென்ற விடத்தெல்லாம் தான் நினைத்ததையே செய்து , வென் 
றியே பெற்று வரும் யானையை , அடக்கியாண்டு ஓட்ட 
வேண்டியன்றோ, மாவெட்டிகள் அதன்மேல் உள்ளார்கள் . 
ஆனால் நிகழ்கின் றதென்ன ? அம் மாவெட்டிகள் வழியே , 
தான் செல்லாது , தன் வழியே அவர்களைக்கொண்டு செல் 
கிறது , அவ்வியானை ; சிவகாமியாண்டார் செல்லும் தெருவிற் 
குள் புகுகிறது . 

சிந்துபூந்தெரு: - முதுமைக்கோர் ஊன்றுகோலாய் , அவ் 
வன்பரால் தாங்கப்பெற்ற தனிப்பெருஞ் சிறப்பு வாய்ந்த 
தடியிலே , பூ நிறைந்த பூங்குடலையைத் தொங்கவிட்டுக் 
கொண்டு , சிவகாமி யாண்டார் முன்னே செல்கிறார் . எவ 
ரும் ஓடி யொளியுமாறு விரைந்துவரும் அவ்வியானை , இவ 
ரது பூங்கூடைமேல் நாட்டமாய் , இவரைப் பின்பற்றி யோடி 
வந்து , அக்கூடையைச் சடுக்கெனப்பிடித்து , பிடித்த நிலையும் 
பறித்த நிலையும் ஒன்றாமாறு , வெடுக்கெனப் பிடுங்கியபோதே , 
கீழே மலர்களைச் சிந்துகிறது . காண்கின்றார் கள் , யானையின் 
மீதேறிய மாவெட்டிகள் ; மேலொன்றும் , தீங்கு நேராதபடி , 
அவ்வியானையை அப்புறத்தே ஓட்டிக்கொண்டுபோகின்றனர். 
அஃதும் எளிதில் ஆவதோ ? தம்மையும் சுழற்றி யடிக்கும் 
சூறாவளியைத் தம் வழியே திருப்பிக் கொண்டு செல்வது 
போல , இக்களிற்றினை உடன் கொண்டு விரைந்தகலச் செல் 
கின்றனர் அம்மா வெட்டிகள் . அருமையினும் அருமை 


யன்றோ அது . 


1. முதற்காட்சி ( முடிவு ) - அன்பு வெள்ளம் 

தரையடித் தெழுதல் : -இமைப்போதில் நிகழ்ந்த இதனைப் 
பார்க்கின்றார் சிவகாமியாண்டார் . பூமலர்போனால் , புனித 
ஒப்பனையைக் காண்பது எங்கனம் ! அதனை எண்ணிப் பதை 
பதைக்கின்றார் அவ்வன்பர் . மனம் கொந்தளித்துப் பொங்கு 
கிறது; பொங்கிவழிகிறது.அஃதே வெள்ளமாய் ஓடுவதுபோல 
ஓடுகிறார் முதுமை மிக்க சிவகாமியாண்டார் ; களிப்பொடுசெல் 
லும் களிற்றின் பின்னே , தடிகொண் டடிக்கவேண்டி ஓடு 
கிறார் . அத்தகைய களிற்றை இத்தகைய கிழவனாரோ பிடிக்க 
முடியும் ? அருகே அணைய வொட்டா தபடி , அவ்வியானை 
அகன்று போகின்றது . உலக மயக்கென்பதே இன்றி , ஒன் 
றனையும் வேண்டாது , அன்பு வேண்டி அன்பு பாராட்டும் 
திருத்தொண்டரது அன்பே அன்பு . ஆனால் மூப்பில் மூழ் 
கிய இவர் , களிப்பில் மூழ்கிய களிற்றைப் பின்தொடர இய 
லுமோ ? இயலவில்லை . ஓடுகின்ற ஒட்டத்தில் இவர் கால் 
தவறி விழுகின்றார் ; தரையடித் தெழுகின்றார் . இவரது 
துயரத்தைச் சொல்ல முடியுமோ ! 

சிவதா ! சிவதா ! : - தம்மாலாவதொன் றின்மையின் , 
தம் தலைவனிடம் முறையிடுகின்றார் அத்தொண்டர் . பூங் 
குடலையை, இவர் வாங்க முடியாமற் போகவே , பொன் 
னருளே வந்து வாங்கித் தருதல் வேண்டும் என்றெண்ணு 
கின்றார் . அஃதே அவருடைய உறுதிப்பாடு . சிவநெறி நின் 
சிவப்பேச்சே பேசிச் சிவச் செயலேசெய்து , சிவனையே 
எண்ணுவார் , வாழும்போதும் வாடும்போதும் சிவனே 
என்று தம்மையுமறியாது சொல்லிச் செல்வர் . நன்மையை 
வளர்ப்பவனே " என்று பொருள் படும் சிவதா என்ற திரு 


30 


அன்பு முடி 


மொழியே அவர் வாயினின்றும் மலர்ந்தெழுகிறது . “ சிவனே 
பூங்குடலையை நிறைத்துத்தா ” என்றும் அஃது இதுபோது 
பொருள்படுதல் காண்க . இறைவனை வேண்டி இவ்வாறு 
உள்ள முருகிக் கதறுகின்றார் இப்பெரியார் . 

களியானை யின்ஈர் உரியாய் சிவதா ! 
எளியார் வலியாம் இறைவா சிவதா ! 
அளியார் அடியார் அறிவே சிவதா ! 
தெளிவார் அமுதே சிவதா ! சிவதா ! " 

16 . 
" இறைவனே ! இதுபோது என்னுடைய பூங்குடலை 
யைப் பறித்துக்கொண்ட இவ்வானையைப்போல , முன்னொரு 
நாள் , உலகிற்குத் தீங்கு புரிந்து களித்துத் திரிந்து 

தது ஒரு 
யானை ; உன்னையே எதிர்த்துக்கடவுளறிவாம் அன்பறிவிலாது 
தமக்கெனவே வாழ்ந்த தகுதியிலாரின் ( தாருக வனத்தார் ) 
செருக்கிற்கே ஓர் அடையாள மான அவ்யானையைக் கொன்று 
ரித்து , அதன் உரியினை ஓர் அருள் அடையாள மாகக்கொண்ட 
வனன்றோ நீ . அவ்வானைத் தீங்கை ஒழித்த நீ இவ்வானைத் 
தீங்கினையு மொழித்துப் பூங்குடலையை நிறைத்துத் தந் 
தருள்க . எளியாருக்குத் தோன்றாத் துணையாகிய நீ யில்லையா 
யின் , எளியாரை வலியார் விழுங்காரோ . யானும் எளியேன் . 
வலிய யானையினும் வலியனாய் வந்து பூங்குடலையை நிறைத் 
துத் தந்தருள்க . அன்பராம் அடியார் தாம் ஒன்றும் 
வேண்டார் . அவர்க்கு வேண்டுவனவற்றை அறிந்தருளி, 
அவரது அறிவாய் நின்று அவர்களை இயக்கிவைக்கும் நீ , 
எனக்குள்ளும் அறிவாய் விளங்குதலின் , யான் வேண்டுவதனை 
நீ அறிவாய் . யான் இது வேண்டும் , அது வேண்டும் என் 
றுன்னைக்கேட்கவும் வேண்டுமோ ? பூங்குடலையை நிறைத் 
துத் தந்தருள்க . உனது அன்பு வடிவத்தைத் தெளிவாகக் 


அன்பு வெள்ளம் 


31 


17 . 


கண்டு உணர்வார் , தமக்கொரு துன்பமும் வாராவகை யுண் 
ணும் சாகாமருந்தாய்த் தனி நின்று தித்திப்போனே ! 
எனது துயரையும் களைந்தருளிப் பூங்குடலையை நிறைத்துத் 
தந்தருள்க . அழகொப்பனையாம் சாகா மருந்துண்டு யானும் 
இன்ப முறுவேன் . 

“ ஆறும் மதியும் அணியும் சடைமேல் 
ஏறும் மலரைக் கரிசிந் துவதே 
வே ( று )உள் நினைவார் புரம்வெந் ( து ) அவியச் 

சீறும் சிலையாய் சிவதா ! சிவதா ! " 
" கடவுட் பிணையலாம் சிக்கற் றலையிடையே , தெளிந் 
தெழுந்து விளங்கும் பேரருட் பெருக்காம் வான் யாறும் , 
பேரறிவின் கொழுந்தாம் வான் பிறையும் ,இயைந்து திகழ்வதே 
இன்ப நிலையாகும் . அதன் மேலும் சென்று நின்று , அழகாய் 
ஒளிரும் இவ்வன்பு மலரை , ஏதும் கெட்ட இவ்வானையோ , 
கீழே மிதிபடத் தரையிற் சிந்துவது ? ஐயோ ! இறைவனே ! 
இன்பமலரா லாகும் இயற்கையின் அழகொப்பனைக்கு எதி 
ராக நிற்பார் , அவ்வியற்கை யழகு வழியே சென்று எண் 
ணாது , அதற்கு மறுதலையாய்ப் பிறர் துன்பத்தை எண்ணி 
நிற்பர் ; அவ்வாறு எண்ணும்போது தம் துன்பத்தையே 
தம்மையு மறியாதெண்ணுவர் . இவ்வுலகை அழிக்கப்புகுந்த 
அத்தகையாரது உடலாமாம் ஊர்கள் , நாளும் நெருப்பிடை 
நின்று வெந்தவிய வேண்டிச் சீறி யெழுந்து வில்லெடுத்த 
வனே ! அதுபொழுது அருளியதுபோல , இதுபொழுது அரு 
ளாயோ ? இவ்வாறு எனது அன்பு மலர் அழிவதும் , 
அழகு ஒப்பனையை நான் காணாது - ஒழிவதும் , முறை 
யேயோ? பூங்குடலையை நிறைத்துத் தந்தருள்க . 


32 


அன்பு முடி 


“ தஞ்சே சரணம் புகுதும் தமியோர் 
நெஞ்சேய் துயரம் கெடநேர் தொடரும் 
மஞ்சே யெனவீழ் மறலிக் கிறை நீள் 
செஞ்சே வடியாய் சிவதா ! சிவதா! " 

18 . 
" எளிதே அடைக்கலம் என்று நின்னடியிற் புகுந்த தன் 
னந்தனியனாம் சிறுவன் மீது , ( மார்க்கண்டன் ) கருமுகில் என 
வீழ்ந்த கூற்றுவனுயிர் குலையவும் , அச்சிறுவனது நெஞ்சு 
நிறைந்த துயரம் ஒழியவும் , சிறிதளவே நீண்ட செஞ்சே 
வடிவாய் ! குழவியின் குழைந்த மனமே வேண்டுவது . அந் 
நிலையே அருள் நிலை . அந்நிலையிலன்றோ கூற்றம் குதித்தலும் 
கைகூடும் ? சாவா நிலையானவனே ! நினது குழவியாம் எனது 
துயர்மட்டும் கெடாதிருப்பதோ ? பூங்குடலையை நிறைத்துத் 
தந்தருள்க . 

நெடியோன் அறியா நெறியார் அறியும் 
படியால் அடிமைப் பணிசெய் ( து) ஒழுகும் 
அடியார் களில்யான் ஆரா அணைவாய் 
முடியா முதலாய் எனவே மொழிய . " 

19 . 


ஊனக் கண் கொண்டு உலகனைத்தையும் அளந்தறிந் 
தோர் அறிந்த உலகவழி ஒன்று . ( நெடியோன் ) அப்புறவறி 
வால் அறியலாகாத அன்புலக வழி வேறு . அந் நெறியே செல் 
கின்றனர் நின்னடியர் . அன்னோர் , இப்புறவறிவின் றியும் தம் 
மன்பறிந்தபடி , தொழில் புரியும்போது அவை எல்லாம் , 
திருப்பணியாகின்றன . அத்தகைய அடியார்களில் , யான்யார் , 
எனக்கருதி இங்கு என்னைக் காத்தருள வரப்போகிறாய் .. 
முடியா முதலானவன் நீயேயா தலின் உன்னிடையே சிக்கிய 
யான் உன்னின் நின்றும் தப்பும் வழியேது ? வேறொரு துணை 
பினி மறுமைக்கும் காணேன் . ஆதலின் நீயே வந் தருளிப் 


33 


அன்பு வெள்ளம் 


பூங்குடலையைத் தந்தருள்க என்று கதறுகின்றார் அம்மெய் 
யன்பர் . அந்தணர்கள் , வடமொழி வல்லவர்களா தலின் , வட 
சொற்கள் பயின்றுவரப் பேசுவர் . அதற்கிணங்கச் சிவகாமி 
யார் “ சிவதா " எனக் கதறுதல் காண்க . பார்ப்பனரைப் பார்ப் 
பனர் போலவே பேசவைக்கும் கூத்து எனுட்பத்தைச் சேக் 
கிழார் நன்கறிவர் . இம்முறை வீட்டில் அவலக் கவலைக் 
கையாறு என்ற நிலைகள் முறையே வளர்ந்துவர , முடிவில் 
“ யான் யார் எனச் செயலற்று அன்பர் நிற்பதும் காண்க . 

அடியும் முடியும் : - இம்முறையீட்டின் வழியாகச் சிவ 
காமியாண்டார் , சிவபெருமானை எங்கனம் வழிபட்டார் , 
என்ற உண்மையை , அவர் வாய் வைத்தே, சேக்கிழார் 
விளக்குகின்றார் . என்றும் முடியாத பொருள் , முடியும் 
எவற்றிற்கும் தானே முடிவாய் விளங்கும் பொருள் , எப் 
பொருளும் முதல் தோன்றுவதற்கு முன்னேயும் நின்று , 
அவற்றிற்குத் தானே முதலாகியும் ஒளிர்கின்ற பொருள் , 
இத்தகைய பொருள் , எங்கும் பரந்து , என்றும் , எல்லா 
மாய் நிற்றலின் , இதனிடையே நாமும் சிக்க , நம்மிடை இல் 
தும் சிக்கிக் கொண்டுள்ளது . இவ்வியைபு பெற்ற இன்பப் 
பொருளையே வழிபடுகிறார் சிவகாமியாண்டார் . அவர் வழி 
படும் வடிவம் யாது ? அடிமுடியைப் புனைந்துரைத்து அவ்வடி 
வத்தின் பெருமையைச் சேக்கிழார் விளக்குகின்றார் . உணர்ந் 
தறியலாகாதபடி , உலக முழுதுமாய் நிற்கும் கடவுட் பிணைய 
லொன் றுண்டு . உணர்வு கொண்டு நோக்கும்போது என்ன 
காண்கிறோம் ? அப்பிணையல் மறைய , அதிலிருந்தும் தெளிந் 
தெழுந்து ஒரு வெள்ளம் புரள்கின்றது . அஃதே அருள் 
வெள்ளப் பேராறு . அங்கொரு சுடர்க்கொழுந்தும் மின் 
னிப் பொலிகின்றது . அஃதே அறிவாம் பிறையாகும் . ஈதே 

3 


34 


அன்பு முடி 


நிற் 


திருமுடி . இறைவனது திருவடியோ மறலியைக் கடந்து 
மகிழ்ச்சியே வடிவாம் திருவடி ; அந்நிலையிலும் செந்நிலை 
பிறழா அறவாழியான திருவடி ; சிவப்பு மாறாதே அழியாது 
அழகாந் திருவடி . இன்பமும் அறமும் அறிவும் அழகு 
மாம் திருவடியும் , அருளொடு அழகும் அறிவுமாம் திரு 
முடியும் , கொண்டு , உலகூடே ஊற்றெடுத்து வெள்ளமாய்ப் 
புரளும் அழகினையன்றோ, சிவகாமி யாண்டார் வழிபடு 
கின்றார் . 

அழகு வழிபாடு: - மேலும் அழகாய் , கீழும் அழகாய் 
நிறைதலின் அவ்வடிவே அழகு என்க . இப்பெரும்பொருளை 
விழுங்கித் தன்னுள்ளே அமையக் காண்கிறார் ஆதலின் , 
இவருடைய அன்பு , இறைவனையும் உள்ளடக்கி , 
கின்றது . இவனை அடையும் நெறி அஃதேயாகும் . உல 
கையும் கடந்து நின்றவனை , உலக அறிவால் உலகை யளந்த 
றிந்தவர்கள் , எவ்வாறு அறிவர் ? அனைத்துலகையும் ஆளும் 
அரசனை , அவனது பால்மணமாறாத 

பச்சிளங் குழவி 
காலால் எட்டி உதைக்கின்றது . அது பேரின்பமென அவ 
னும் அகமகழ்கின்றான் . உள்ளத்தோடுள்ளம் ஒன்றாகின் 
றது . ஒற்றுமை நிலையே உவகைக் கடலாகும் . இஃது அன் 
பினால் இயைந்ததோர் இயைபு . அவ்வன்பு நெறியிலே நின் 
றால் , குழவி செய்வதனைத்தும் இன்பமாதல்போல , நாம் 
அறிந்தபடி செய்வன எல்லாம் திருப்பணியாய் , அக்கடவு 
ளுக்கேற்றன ஆகின்றன . நான் என்றும் , நீ என்றும் , பேசும் 
பேச்சு , பொருளற்று நின்ற ஒற்றுமை நிலையில் , நானும் நீயும் 
அவனும் ஒரு பொருளையே யன்றி வெவ்வேறு பொருள் 
களைத் தனித்தனிச் சுட்டுவதில்லை . அவ்வொற்றுமை நிலையில் 
நானுகந்தது என்றால் , நீயுகந்தது என்றும் அவனுகந்தது 


. 


அன்பு வெள்ளம் 


35 


என்றும் பொருள் படுமன்றோ ! ஆதலின் அந்நிலை நின்ற அடி 
யார் செய்வன எல்லாம் அவனுகந்தனவே யாம் . 

அன்பு மலர் : - மலர்த்தொண்டெனச் சிவகாமியாண் 
டார் செய்கின்றது தான் யாது ? உயர்ந்ததொரு கொள்கையி 
னையே இம்மலர்த் தொண்டு சுட்டுகின்றது . உலகத்தையும் 
கடந்து நிற்கின்ற அருளையும் ( கங்கை ) அறிவையும் ( சந்திரன் ) 
அழகாக இயையவைத்து , அவற்றிற்கும் மேற்சென்று ஒளிர் 
வது , அன்பு மலரே யாகும் . இவ்வுயரிய அன்பாகவே , தமது 
மலர்களைக் கருதுகின்றாரே யன்றி , வெறும் பூக்களாக எண் 
ணுகின் றிலர் அத்தொண்டர் . 

" பூமேல் அயன றியா மோலிப் புறத்ததே 
நாமே புகழ்ந்ததனை நாட்டுவோம் - பாமேவும் 
எத்துகந் தான் தில்லை இடத்துகந்தான் அம்பலத்தே 

கூத்துகந்தான் கொற்றக் குடை . ” 
என்ற இடத்தே , பட்டினத்தடிகள் , இறைவனது அறவாழி 
வடிவமாம் வெண்கொற்றக் குடை , அவனது 

, முடியைக் 
கடந்து நின்றதாதலின் , அறநிலைக் கடங்கியே ஆண்டவன் 
தன்னருளால் அமைந்துளான் என்று புனைந்துரைக்கின்றார் . 
சிவகாமியாண்டாரோ , அத்திருமுடியைக் கடந்தும் ஒளிர்வது 
அன்பு மலரே எனக் கொண்டு வழிபடுகிறார் . வீடும் 
வேண்டா விறலினர் , வீட்டையும் கடந்தன்றோ நிற்கின்ற 


னர் . 


இன்ப அன்பே இறைவனழகு : --சிவகாமியாண்டார் 
அறத்தினையோ , சேவடியின் செம்மை நிலையாகக்கண்டு வழி 
படுகிறார் . அடியார்க் கறவழியில் நின்று , இன்பமூட்ட 
வேண்டி , உலகிடை இயங்கிக் கூத்தாடும் திருவடியினது 
நிலையை , அறமும் அழகும் இன்பமுமாய் இயைந்த அடிநிலை 


1 


36 

அன்பு முடி 
யாகவும் , அனைத்தையும் கடந்த திருமுடி நிலையை , உலகிடை 
யே கடவுட்பிணையலைக் கண்டறிந்தோருக்கு அப்பிணையலி 
லிருந்தே தெளிந்தெழுந்து தோன்றும் அருளும் அறிவும் 
இயைந்ததோர் முடிநிலையாகவும் , அமைத்துக்கொண்டு அமர் 
ந்து விளங்கும் அவ்வுயர் பொருள் , அடியாரது அன்பொன் 
நற்கே உள்ளடங்கி நின்று , அவர்களது, அன்பையே அழ 
கொப்பனையாகக் கொண்டு , ஒளிர்கின்றது . இவ்வுண்மை 
யினை இம்முறையீடு நன்கு விளக்குவது காண்க . 

அன்பின் எதிர் நிலை : - வேறுண்ணினைவார் அழிவதனை 
யும் , மறலிமாள்வதனையும் , களிற்றுரி போர்த்தலையும் , எண்ணி 
எண்ணி , இறைவனது இயற்கை நெறிக்கு எதிர் செல்வார் 
படும்பாட்டைச் சிவகாமியாண்டார் நினைப்பூட்டுகின்றார் . 
இன்ப நெறிக்கெதிரே துன்பநெறியே தோன்றும் . அழியா 
மைக்கெதிரே அழிவே காண்போம் . 

தோன்றாத் துணை : - இவ்வின்ப அன்பு நெறியில் சிவ 
காமியாண்டார் நின்ற நிலை யாது ? எல்லாம் இறைவனே 
என்ற உண்மையை உணர்ந்து , எல்லாம் அவன் செயல் என 
இயற்கையோடியைந்து நிற்கின்றார் , இவ்வன்பர் . இவரு 
டைய அறிவுக்கறிவாய் இருந்து அனைத்தையும் இயக்குகின் 
றான் - இறைவன் , என உறுதி கூறுகின்றார் சிவகாமியாண் 
டார் இறைவன் , இவருக்கு , மூவா மருந்தென இனிக்கின்றா 
னாம் . உண்ட நிலையில் உறக்கமும் உண்டு. இவனது இன்ப 
வுணவுண்ட போதோ தெளிவே உண்டெனத் தாம் துய்த் 
துணர்ந்ததைச் சுட்டிக் காட்டுகின்றார் , சிவகாமியாண்டார் ; 
முதுமையிலும் , குளிர் எனப்பாராது , தண்ணீரில் மூழ்கி 
இரவில் , தடியூன்றி நடந்து , தொண்டு புரிதற்கு , எங்கிருந்து 
வன்மை பெற்றார் , என்பதனையும் விளக்குகின்றார் . அன்பு 


அன்பு வெள்ளம் 


37 


நெறியின் வன்மையே ஈது . எளியார்க்கு வல்லவன் அவனே 
யன்றோ ? அவன் வலிவே இவர் வலிவாகும் : 

வாழ்ந்து நின்றாரோ : - இத்தகைய முறையீட்டை இறை 
வன் கேளாமற் போவானோ ? இறைவன் இதனைக் கேட் 
டுப் பூங்குடலையை நிரப்புவதனைப் பின்னர்க் காண்போம் . 

. 
இவ்வன்பர் இவ்வாறு வாடுதலும் தகுமோ ? இவை யனைத் 
தும் , கண் மயக்கே என்று , திருவருளே பின்னர்க் கூறி , 
எதிர் நிற்கிறது . ஆனால் , இதுபோது என்ன தோன்று 
கிறது . மலனாப் பறிகொடுத்தார் ; மலரே இவருடைய 
அன்பு ; ஆதலின் அன்பைப் பறிகொடுத்தார் ; அன்போ 
இவருயிர் ; ஆதலின் உயிரைப் பறிகொடுத்தார் ; 

எனவே 
செத்தாற்போல நிற்கின்றார் சிவகாமியாண்டார் . பூங்கூடை 
நிறைந்திராமற் போனால் , இவர் , இறந்துபட்டே நிற்பர் 
என்பதே சேக்கிழாரது புனைந்துரை . பின்னே , இறை 
வனது திருவருளால் , பூங்கூடை நிறைந்தபோது , சிவகாமி 
யாண்டாரைப் புனைந்துரைக்கும் சேக்கிழார் , இவரை 
வாழ்ந்து நின்றார் ” என்று புகழ்தல் காண்க . நிறையாக்கால் , 
வாழா திறந்திருப்பர் என்பது போதர வில்லையா ? அன்பின் 
ஆழத்தை என் 

என்பது ? அன்போடியைந்த நிலையில் 
அன்பழிய அன்பரும் அழிவர் . ஈதே அகப்பொருள் உண் 

எனவேடி அழகொப்பனையையும் அன்பையுமே இழந் 
தார் என இவர் நின்றாரேயன்றி, மலரை இழந்தார் என 
நிற்கவில்லை. இவர் மலரிலும் அன்பே காண்பார் ; அதுபற்றி 
யன்றோ உயிரிழந்தாரைப்போல நிற்கின்றார் . சிவகாமியாண் 
டாரது அன்பு வெள்ளத்தின் அழகிய ஓவியம் ஈது . 


4 


மை . 


சு . 


இரண்டாம் காட்சி எரிமலை 
கொலைமழு எடுத்து வந்தார் : - இனி, இரண்டாங் காட் 
சியில் எறிபத்தர் என்னும் எரிமலையின் ஓவியத்தைக் காண் 
கிறோம் . 
என்றவர் உரைத்த மாற்றம் எறிபத்தர் எதிரே வாரா 
நின்றவர் கேளா மூளும் நெருப்புயிர்த் ( து ), அழன்று பொங்கி 
மன்றவர் அடியார்க் ( கு ) என்றும் வழிப்பகை களிறே யன்றோ 
கொன் ( று ) அது வீழ்ப்பன் என்று கொலைமழு எடுத்து வந்தார் . ”20 . 
எறிபத்தரது அன்பு நிலையை முன்னரே சேக்கிழார் 
முன்னுரையாகக் கூறுகின் றமை 

கண்டோம் . - சிவகாமி 
யாண்டாரது எதிரே அத்தகைய எறிபத்தர் வருகின்றார் . 
சிவகாமியாண்டாரது நிலைமையை யார் கண்டாலும் மனம் 
குழைவர் . எறிபத்தர் கண்டால் என் ஆவர் ? எரியாவர் . 
சிவகாமியாண்டாரது முறையீடு காதில் விழுகின்றது . எறி 
பத்தர் அழல் வடிவமாகிறார் ; நெருப்பு மேலும் மேலும் 
மூள , அங்கெருப்பையே மூச்சு விட்டு நிற்கின்றார் . மேன் 
மேலும் மூளும் தீ பொங்குகிறது . இன்பக் கூத்தாடும் 
ஆண்டவனையே அழிக்க அன்றொரு யானை வந்தது . அன்பு 
வழி நின்ற அடியாரை அழிக்க இன்றொரு யானை வந்தது . 
இவ்வாறு யானையன்றோ ஆண்டான் நாளிலிருந்து சிவனடி 
யார்க்கு வழி வழிப் பகையாகி வருகின்றது . ஆண்டவன் 
அன்று கொன்றதுபோல , அடியேன் இன்று கொன்று 
வீழ்த்துவேன் " எனத் துணிகிறார் எறிபத்தர் . இறைவனையே 
எண்ணி வாழ்வார்க்கு , அறச்செயலும் அவன் செயலையே 
நினைப்பூட்டும் ; மறச்செயலும் அவன் செயலையே நினைப் 
பூட்டும் . துணிந்ததும் , கொலை மழுவானது தோன்றுகிறது . 
கொல்லாது விடாத மழுவினை ஏந்தி வருகிறார் . 


எரிமலை 


39 


வந்தவர் அழைத்த தொண்டர் தமைக் கண்டு வணங்கி நும்மை 
இந்தவல் இடும்பை செய்த யானை எங் (கு) உற்ற(து ) , " என்ன 
எந்தையார் சாத்தும் பூவை என்கையிற் பறித்து மண்மேல் 
சிந்திமுன் பிழைத்துப் போகா நின்ற ( து ) இத்தெருவே ” என்றார் . 

21 . 
இத்தெருவே : - முறையீட்டைக் கேட்ட எறிபத்தர் , 
முறையிடும் சிவகாமி யாண்டாரை நேரிற் காண்கிறார் . 
அன்பு குழைந்து அவரை வணங்குகிறார் .. தீ வடிவமும் 
இவ்வாறு அடியார் எதிரே நீர் வடிவமாகிறது . “ இவ்வாறு 
பெருந்துன்பம் செய்த யானை எங்குப் போய்விட்டது 
என்று எறிபத்தர் வினவுகிறார் . சிவகாமியாண்டாரும் ,தமது 
வருத்தத்தை வெளியிடுவாராய் எந்தையார்க்குச் சாத்தும் 
பூவை என் கையினின்றும் பறித்து மண்மேற் சிந்திப் 
பிழைத்துப் போகிறது, இத்தெருவே ” எனச் சுட்டிக் காட்டு 
கின்றார் . “ இத்தெருவே " என்று பாடும் சேக்கிழாரது கூத்து 
நூனயம் பாராட்டற்பாலது . சிவகாமி யாண்டார் . இங்கும் 
இறைவனுக்குச் செய்யும் ஒப்பனையையே எண்ணி , அதனை 
இழந்த தனையே சுட்டுதல் காண்க . 

பிழைப்பதேது ” : 
" இங் ( கு ) அது பிழைப்பது எங்கே இனி என எரிவாய் சிந்தும் 
அங்கையின் மழுவுந் தாமும் அனலும்வெங் காலும் என்ன 
பொங்கிய விசையிற் சென்று பொருகரி தொடர்ந்து பற்றும் 
செங்கண்வா ளரியிற் கூடிக் கிடைத்தனர் சீற்றம் மிக்கார் . " 22 . 
" கண்டவர் இதுமுன் ( பு ) அண்ணல் உரித்த அக் களிறே போலும் 
அண்டரும் மண்ணு ளோரும் தடுக்கினும் அடர்த்துச் சிந்தத் 
துண்டித்துக் கொல்வேன் என்று சுடர்மழு வலத்தில் வீசிக் 
கொண்டெழுந் தார்த்துச் சென்று காலினாற் குலுங்கப் பாய்ந்தார் . ” 

23 . 


அன்பு முடி 


பிழைத்துப் போகிறது என்று மனம் வருந்திக் கூறு 
கின்றமை கேட்ட எறிபத்தர் இனி இவ்வுலகில் இது 
பிழைப்பதேது " என உறுதிகூறி மேற்செல்கிறார் . 

அறிவு கலங்கினும் அன்பு கலங்கார் : - தீயாய் நின்றவ 
ரது அங்கையிலே எரியைக் கக்கும் மழுவொன்று விளங்கு 
கிறது . தீயோடு கடுங்காற்றும் ஒருங்கியைத்தாற்போல முக் 
திச் செல்கின்றார் எறிபத்தர் ; விரைவு என்ற ஒன்றே பொங்கு 
வதுபோல , விரைந்து சென்று , அக் களிற்றைக் கண்டு , பின் 
தொடர்கின்றார் ; தன்னொடு பொருது தன்னைத் தாக்கும் 
யானையைக் கண்டு, சினத்தால் கண்சிவக்கும் மடங்கல் , அவ் 
வியானை மேல் பாய்ந்து , பின்தொடர்ந்தோடுதல் போலச் சீற் 
மத்தோடும் பெருமித நடையோடும் சென்று அவ்வானையைக் 
சிட்டுகின்றார் ; காண்கின்றார் பானையை . இவர் அறிவையும் 
வியப்புறச் செய்கின்றது அவ்வானை . " முன்னர் ஆண்ட 
வன் உரித்த அவ்வானையோ ஈது ” என அவர் எண்ணமிடு 
கிறார் . அவருக்கும் அத்தகைய தோற்றமுண்டாயதென 
ஒரு நுட்பம் காட்டுகின்றார் சேக்கிழார் . அறிவு துனுக் 
கிட்டதேனும் அன்பு அணுக்கிடவில்லை . “ ஈது அந்தக் களி 
றேயாயினும் , இதனை அடர்த்துச் சீறித் துணித்துக் கொல் 
வேன் . விண்ணவர் வந்து தடுக்கினும் விடேன் . மண்ணவர் 
வந்து தடுக்கினும் விடேன் . இருவரும் ஒருங்கியைத் வந்து 
தடுக்கிலும் விடேன் . எனத் துணிவு கொள்கின்றார் எறிபத் 
தர் . " அரசன் யானையாயினும் அதுபற்றிப் பின் வாங்கேன் 
என்று சொல்லியபடி என்க . 
காலினிற் குவங்கப் பாய்க்தார் : -- 

துணித்ததும் தமது 
சுடர்வீசம் மழுவினை வாமிடமாகச் சுற்றிக்கொண்டே 
குதித்தெழுந்து ஆர்க்கின்றார் எறிபத்தர் ; தம்முயிரைப் 


எரிமலை 


41 


பொருட்படுத்தாது சிவகாமியாண்டார்க்கு உதவுவதையே 
பொருள் என எண்ணிச் செல்கின்றார் ; சென்று யானை 
கக் காலிற் பாய்கின்றார் . இவரது தறுகண்மையை என் என் 


குலுங் 


தாயின் தலை யன்பு: 
பாய்தலும் விசைகொண் டுய்க்கும் பாகரைக் கொண்டு சீறிக் 
காய்தழ லுமிழ்கண் வேழந் திரிந்துமேற் கதுவ , “ அச்சம் 
தாய்தலை யன்பின் முன்பு நிற்குமே ! ” - தகைந்து பாய்ந்து 
தோய்தனித்தடக்கை வீழ மழுவினால் துணித்தார் தொண்டர் . ” 24 , 

பாய்ந்ததும் மாவெட்டிகள் இப்போரினைத் தடுப் 
பதற்காக எண்ணி , அப்புறத்தே அவ்வானையைச் 
செலுத்திக் கொண்டுபோக முயல்கின்றனர் . ஆனால் அவ் 
வானையோ , அவர்வழிச் செல்லாது , அவர்களையும் தன் 
வழியே உடன் கொண்டு சீறுகிறது . யானையின் கண்கள், 
கனகன என்றெறியும் நெருப்பை யுமிழ்கின்றன . எறி 
பத்தர் , பின்புறமாகப் பாய்ந்ததும் , அவ்வானை அவருக்கு 
நேரே திரும்பி , அவரைப் பிடிக்க முந்துகிறது . எறிபத்தர் 
இதற்கு அஞ்சுகின்றாரோ ? தாயினது தலையளிக்கு எதிரே 
அச்சமும் முன்பு நிற்குமோ ? கன்றினைக் கௌவிச் செல் 
லும் கடும்புலியின் மேலும் சென்று கற்றா பாயுமன்றோ? 
வீடு பற்றி எரிகிறது . குழவி உள்ளே தூங்குகிறது . குழந் 
தையைக் கொண்டுவர வீட்டிற்குள் பாய்கின்றாள் தாய் 
அவள் எரிக்கு அஞ்சி நிற்பதில்லை . தம்மை மறந்த அன்பு 
நிலையில் , தமக்கு வரும் கேட்டையும் அன்றோமறப்பர் அன் 
பர் . தோன்றாது நின்ற வொன்றற்கு அஞ்சுவதேது ? அன்பிற் 
சிறந்த தலையன்போடு உள்ளமுருகும் தாயின் நிலை , இதனி 


அன்பு முடி 


னும் அழகிது . தமக்கென வாழாப் பிறர்க்குரியாளர் , தமக் 
கென அஞ்சுவதேது ? 


31 


தொண்டர் துணித்தார் : -- யானை , எட்டிப் பிடிக்க வந்த 
போது , சிறிது அப்புறந் தள்ளி நின்று , உடனே யானைமேற் 
பாய்கிறார் எறிபத்தர் ; நிலம் வரை தொங்கிப் பனை போல் பரு 
த்த பெருந் தும்பிக்கையை , மழுவினால் எறிகின்றார் . அத்தும் 
பிக்கையும் கீழே வீழ்கிறது . “ பகையோ மறமோ கருதாது 
தொண்டே கருதி இங்கனம் செய்கிறார் , என்பது இந்நிலை 
யில் தோன்றுவதனைக் காண்மின் எனக் காட்டுகின்றார் 
சேக்கிழார் ; “ தொண்டர் துணித்தார் ” எனப் புகழ்கின்றார் . 

ஐவரைக் கொன்று நின்றார் : 
" கையினைத் துணித்த போது கடலெனக் கதறி வீழ்ந்து 
மைவரை யனைய வேழம் புரண்டிட மருங்கு வந்த 
வெய்யகோற் பாகர் மூவர் மிசைகொண்டார் இருவர் ஆக 
ஐவரைக் கொன்று நின்றார் அருவரை யனைய தோளார் . " 25 . 


ஒரே வெட்டில் ஒழிகின்றது அவ்வானை ; தும்பிக்கை 
வெட்டுண்டபோது அந்நோய் பொறுக்கமாட்டாது கட 
லெனக் , கதறி வீழ்ந்து கருமலை போலப் புரள்கிறது . 
எதிரே சென்ற குத்துக் கோலாளர் மூவரும் மேலேறி 
வந்தமாவெட்டிகள் இருவரும் ஆக ஐவரையும் , மலையனைய 
பானையினெ திரே , மலையனைய தோள்வலியுடைய எறிபத்தர் 
கொல்கின்றார் . இப்போரினை இவ்வளவு சுருக்கமாக முடிக் 
கின்றார் சேக்கிழார் . இவ்வளவும் இமைப்போதில் முடிகின் 
றது . இதைக்கண்ட பிறர் , ஓடிவிடுகின்றனர்.எறிபத்தாது சீற் 
றமோ தணிந்தபாடில்லை . அவர், ஒருகையானை யருகே இரு 


எரிமலை 


43 


கையானை போலச் சுடர்விடும் மழுவேந்தி நிற்கின்றார் . இவ் 
வாறு , களிற்றினை வெளியேவிட்ட அரசன் வரையிலும் , இவ 
ரது சீற்றம் செல்கிறது . இதனை வெளிப்படையாகச் சொல்ல 
மாட்டாத சேக்கிழார் , சூறிப்பாற் பெற வைக்கின்றார் . பின் 
னர் , எறிபத்தர் புகழ்ச்சோழன் எதிரே நின்று “ அன்பனார் 
தமக்குத் தீங்கு நினைத்தனன் என்று தமக்குள் வருந்துவ 
தாகச் சேக்கிழார் கூறுகின்றார் . ஆதலின் எறிபத்தரது சீற் 
றம் , சோழனளவும் செல்கின்றதாதலின் , அவர் , அவன் வரு 
கையையும் எதிர்பார்த்து நிற்கின்றார் . 

எறிபத்தரின் முன்னிலை: - அஞ்சாது உதவும் எறிபத்த 
ரது அன்பு நிலையை இவ்வாறு புனைந்துரைக்கின்றார் சேக்கி 
ழார் ; இவர் எதிர்த்துத் தாக்கிய யானையின் பெருமையை 
யும் உயர்த்திக் கூறுகின்றார் . அரசன் காவற்குட்பட்ட அவ் 
வானை , கருமலையொன்று சூறாவளியாய்ச் சுழன்று வருவது 
போல வருகிறது ; கடலெனக் கதறி விழுகிறது . சில மற 
வர்களுக்குச் சினநிலையில் , மலையும் துரும்பாகத் தோன்றும் . 
அவர்களும் , மலையென் றறியாது துரும்பென்றெண்ணி மன 
உறுதியால் வெற்றி பெறுவர் . சினத்தால் அறிவு கலங்கிய 
நிலையன்றோ ஈது . எறிபத்தரோ , அவ்வாறு அறியாது தாக்கு 
கின்றவர் அல்லர் . இறைவனை எதிர்த்த யானைபோலவே 
இவருக்கு இவ்வானை தோன்றுகிறது . அதன் பின்னும் , 
அஞ்சாது தாக்குகின் றமையே , இவருடைய தறுகணாண்மை 
யின் சிறப்பு . கடலென்றும் , கருமலை யென்றும் , கடுங்காற்று 
என்றும் , கடவுள் உரித்த யானை என்றும் , யானையைப் புனைந் 
துரைக்கின்றது போல , எறிபத்தரது நிலையையும் , ஒப்புமைப் 
பொருள்களைச் சுட்டிக்காட்டிப் புனைந்துரைக்கின்றார் , சேக் 
கிழார் . மூளு நெருப்புயிர்த்தழன்று பொங்கி , எரிவாய் 


அன்பு முடி 
சிந்தும் மழுவும் தாமும் அனலும் வேங்காலும் என்னப் 
பொங்கிய விசையிற் சென்று , பொருகரி தொடரும் செங் 
கண் வாளரியிற் கிட்டி , சுடர் மழுவலத்தில் வீசிக்கொண்டே 
எழுந்து , ஆர்த்துக் காலினாற் குலுக்கப் பாய்ந்தபோது , 
வேழந் திரிந்து மேற்கதுவத் தகைந்து , பாய்ந்து , மழுவினால் 
துணிக்கின்றார் " என்பதாக , விரைந்து பொங்கும் காற்றி 
னாலே மூண்டெரியும் நெருப்பு வடிவமாக நிலவும் ஒரு 
மடங்கல் மகனாக எறிபத்தரைப் புகழ்கின்றார் சேக்கிழார் . 


எ . மூன்றாங் காட்சி - கடற் கொத்தளிப்பு 

மணிக்கடைக் காப்போர் : -- 
" வெட்டுண்டு பட்டு வீழ்ந்தார் ஒழியவே ( று ) உள்ளார் ஓடி 
மட்டவிழ் தொங்கல் மன்னன் வாயில்கா வலரை நோக்கிப் 
பட்டவர்த் தனமும் பட்டுப் பாகரும் பட்டார் என்று 
முட்டநீர் கடிது புக்கு முதல்வனுக் ( கு ) உரையும் என்றார் . ” 26 . 
மற்றவர் மொழிந்த மாற்றம் மணிக்கடை காப்போர் கேளாக் 
கொற்றவன் தன் பால் எய்திக் குரைகழல் பணிந்து போற்றிப் 
பற்றலர் இலாதாய் ! நின்பொற் பட்டமால் யானை வீழச் 
செற்றனர் சிலராம் என்று செப்பினார் பாகர் என்றார் . ” 27 . 

மேலே மூன்றாங் காட்சியில் புகழ்ச்சோழனாரெனும் 
கடற் கொந்தளிப்பின் ஓவியத்தைக் காண்கிறோம் . மாவெட்டி 
களில் இறந்த ஐவர்போக , மிகுதி நின்றவர்கள் ஓடோடியும் 
போய் , மகிழ்ச்சி வடிவாம் மாலை யணிந்த 
வாயிலை அடைகின்றனர் . ஆராய்ச்சிமணி கட்டி ஆளும் 
அரசன் அன்றோ 

அவனது 

காப் 
போர்களை நோக்கி , செங்கோல் யானையும் பட்டது ; 
மாவெட்டிகளும் பட்டனர் . இறைவனெதிரே சென்று 
இதனைச் சொல்லுங்கள் " என்று கூறுகின்றனர் ஓடிவந்தோர் . 
அவ்வாயில் காப்பாளரும் , விரைந்து சென்று , அரசனை 
அடைந்து , அவனடி வணங்கி , “ வாழிய வேந்தே ! பற்றலர் 
இலா தாய் ! நின் யானை வீழச் செற்றவர் சிலராம் , எனச் செப் 
பினர் மாவெட்டிகள் ” என்றெடுத்து உரைக்கின்றனர் . 
அரசனுடன் பேசப் புகுவார் வாழிய வேந்தே என்று 
கூறித் தொடங்குவதைச் சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் 
நாம் காண்பதுபோல இங்கும் காவலாளர்கள் 

காவலாளர்கள் அரசனை 
வாழ்த்தியே பேசத் தொடங்குகின்றார்கள் . சேக்கிழார் , தமது 


மன்னனது 


அவன் . 


வாயில் 


46 


அன்பு முடி 


காலத்தும் , அது வழக்கா யிருந்தமையைச் சுட்டுகின்றார் . 
இது நிற்க . 

உரை மாறுபாடு : - முன் வந்து கூறிய மாவெட்டிகள் 
பட்டது ; பட்டனர் எனச் செயப்படு பொருள் குன் றிய 
வினையாகவும் செய்வினையாகவும் கூற , அதனை விரைவிற் 
கேட்டுவந்த வாயில் காப்பாளரோ , கொல்லப்பட்டது ; 
கொல்லப்பட்டனர் என்று செயப்பாட்டு வினையாக உட் 
கொண்டு , கொன்றனர் எனச் செயப்படு பொருள் குன்றா 
வினையாகக் கூறி , அதற்கொரு செய்வானை வேண்டி , சிலர் 
என எழுவாயைத் தந்துரைக்கின்றனர் . இவ்வுரை மாறுபாடு , 
விரைவுப் பொருளைக் குறிப்பது காண்க . 

மட்டவிழ் தொங்கல் மன்னன் : - வளவனோ தனது 
தோள்வலியால் , பகைவரின்றி நாட்டை யாள்கின்றான் ; 
இன்பக்குறியாய் அத்தோளில் அழகிய மலர்மாலை அணிந்து 
விளங்குகிறான் . கடவுளொப்பனைக்கமைந்த மலர்கள் சிந்திக் 
கிடக்கும் இந்நிலையில் , அரசனது அழகிய மலர் மாலையைப் 
புனைந்துரைக்கும் சேக்கிழாரது உள்ளக் கருத்தினை உய்த் 
துணர்தல் வேண்டும் . இவனும் , இன்ப அன்பு வாழ்க்கை 
யில் ஈடுபட்டவனாதலின் , அத்தொண்டர்க் கேற்பட்ட இடை 
யூற்றின் இயல்பினை அறிவான் அன்றோ ? 

அலங்கற் சுரும்பினம் கிளர்தல் : 
வளவனும் கேட்ட போதின் மாறின்றி . மண்காக் கின்ற 
கிளர்மணித் தோள்அலங்கற் சுரும்பினங் கிளர்ந்து பொங்க 
அளவில்சீற்றத்தி னாலே யோர்செய்தார் என்றுங் கேளான் 
இளவரி யேறு போல எழின்மணி வாயில் நீங்க . 28 . 

இதனைக் கேட்டதும் , அரசன் நிலை , எவ்வாறு ஆகிறது ? 
தோளிலணிந்த, இன்ப அன்பு மாலையிலேயே , ஒரு நடுக்கம் 


அரசன் ? 


வாயிலின் 


கடற் கொத்தளிப்பு 

47 
உண்டாகின்றது . பகைக்கெனத் தினவெடுக்கும் தோள்க 
ளன்றோ கிளர்ந்து தோற்றுகின்றன . என் செய்கின்றான் 

அளவிலாச் சீற்றமேயாய்த் திகழ்கின்றான் . 
சீற்ற மிக்க நிலையில் , பேச்சேது ? யார் செய்தார் ? " 
என்றும் கேளான் . செங்குருதித் துவர் மிக்க சேயிளங் 
காளை என நின்றான் மடங்கல் ஏறுபோலப் பாய்கின்றான் . 
எறிபத் தரும் முன்னிலையில் மடங்கலுக்கே ஒப்பாய் நின் 
றார் . புகழ்ச்சோழன் இந்த முன்னிலையில் மடங்கலுக்கே 
ஒப்பாக விளங்குகின்றான் . சேக்கிழார் பெருமான் இவ்வாறு 
தமது கொள்கையை வற்புறுத்துவது காண்க . இது நிற்க . 
அவ்வாறு பாய்ந்தெழுவதை , மாலையில் மொய்த்த சுரும்பி 
னம் திடுக்கிட்டுக் கொம்மெனப் பொங்கி எழுவதாலேயே , 
உணர்கின்றோம் . இமைப்போதில் 

இமைப்போதில் அவனை 
வெளியே காண்கின்றோம் 

படை எழுச்சி : 
தந்திரத் தலைவர் தாமுந் தலைவன்றன் நிலைமை கண்டு 
வந்துறச் சேனை தன்னை வல்விரைந் ( து ) எழமுன் சாற்ற 
அந்தரத் ( து ) அகலம் எல்லாம் அணி துகிற் பதாகை தூர்ப்ப 
எந்திரத் தேரும் மாவும் இடையிடை களிறு மாகி . ” ” 29 . 
வில்லொடு வேல்வாள் தண்டு பிண்டிபா லங்கள் மிக்க 
வல்லெழு முசலம் நேமி மழுக்கழுக் கடைமுன் னான 
பல்படைக் கலன்கள் பற்றிப் பைங்கழல் வரிந்த வன்கண் 
எல்லையில் படைஞர் கொட்புற் ( று ) எழுந்தனர் எங்கும் எங்கும் . ” 30 . 
( சங்கொடு தாரைகாளர் தழங்கொலி முழங்கு பேரி 
வெங்குரற் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி 
பொங் ( கு ) ஒலிச் சின்னம் எல்லாம் பொருபடை மிடைந்த பொற்பின் 
மங்குல்வான் கிளர்ச்சி நாண மருங்கெழுந் தியம்பி மல்க . ” 31 . 


48 


அன்பு முடி 


துரியத் துவைப்பு முட்டுஞ் சுடர்ப்படை யொலியும் மாவின் 
தார்மணி யிசைப்பும் வேழ முழக்கமும் தடந்தேர்ச் சீரும் 
வீரர்தஞ் செருக்கி னார்ப்பு மிக்கெழுந் தொன்றும் எல்லைக் 
காருடன் கடைநாட் பொங்குங் கடல் என கவித்த வன்றே . ” 32 . 
பண்ணுறு முறுப்பு நான்கிற் பரந்தெழு சேனை எல்லாம் 
மண்ணிடையிறுகான் மேன்மேல் வந்தெழுந் ததுபோல்தோன்றத் 
தண்ணணிக் கவிகை மன்னன் தானைபின் தொடரத் தானோர் 
அண்ணலம் புரவி மேல்கொண் டரசமா வீதி சென்றான் . ” 33 . 

குறிப்பறிந்து தவும் படையாளரும் , அவன் நிலைமை 
கண்டு , படை திரளுமாறு ஏவுகின்றனர் . வார்கழல் கட் 
டிய படைஞர்கள் , வில் , வேல் , வாள் , தண்டு , பிண்டிபாலம் , 
முசலம் , நேமி , மழு , கழுக்கடை முதலான் பல படை 
களைக் கையிற்பற்றி , இடமும் வலமுமாகச் சுற்றிக் கொண் 
டெழுகின்றனர் . இவர்களிடையே , பொறிகள் அமைந்த 
தேரும் , குதிரையும் , களிறும் , நெருங்கி வருகின்றன . 
இப்படை ஏந்திய துகிற்கொடிகள் , வானத்தைத் தூர்த்து 
விடுகின்றன . சங்கு , தாரை , காளம் , பேரி , பம்பை , 
கண்டை , துடி , திமிலை, தட்டி , சின்னம் என்ற ஒலிக்கருவி 
களும் , முகிலிடியும் வெட்குமாறு படையிடையே நெருங்கி 
எம்மருங்கும் ஒலிக்கின்றன . ஒலிக்கருவியின் ஒலி மட்டுமா 
அங்குக் காண்கின்றோம் ? ஒலிக்கருவியின் ஒலி ஒருபால் ; 
படையோடு படைதாக்கி ஒளிவிட்டெழும் ஒலி ஒருபால் ; 
குதிரையின் கழுத்திற் கட்டிய மணிக்கோவையின் ஒலி ஒரு 
பால் ; களிறுகளின் ஒலி ஒருபால் ; தேரோட்டத்தின் ஒலி ஒரு 
பால் ; படைஞரின் செருக்குப்போல் எழும் ஆர்ப்பொலி ஒரு 
பால் ; இவையனைத்தும் ஒன்றாகிக் கடையூழியில் பெருமழை 
பொழியும்போது கரையுடைத்துப் பொங்கும் கடல்போல 


கடற் கொத்தளிப்பு 

49 
எதிர்தோன்றும் தோற்றத்தைக் காண்மின் . படையோ கடல் ; 
அதன் இயக்கமோ , காற்றாற் புரளும் அலையாட்டம் ; துகிற் 
கொடியோ கருமுகில்கள் ; ஒலியோ இடி என்றிவ்வா றமை 
தல் காண்க . பேரூழிப் பெருங்காற்று , மேலும் மேலும் உல 
கின் மேல் வீசுவதுபோல , தேர் , களிறு , குதிரை , காலாள் 
என்ற நால்வகைப்படையும் , மேலும் மேலும் விரைந்து பரவு 
கின்றன . இவர்கள் பின்வர , மன்னவன் ஒரு குதிரைமேலேறி 
முன்னர் அரசர் வாழும் தெருவழியே வருகின்றான் . 
தண்ணளிக் கவிகை: - 

இத்துணைச் சீற்றமும் இவ 
னது தண்ணளியாய் எழுகின் றதைக் காண்மின் . சிற்றெறும் 
பும் வெம்பி வாடாதபடி தன் குடைக்கீழ் நிழலில் உயிர்களை 
வைத்துக் காப்பவன் , யானையும் மாவெட்டிகளும் சாவக் 
கண்டு வாளா இருப்பானோ? அவ்வருள் கருதியே அவ்வாறு 
வருகின்றான் என அவனது கவிகைமேல் வைத்துப் புனைந் 
துரைக்கின்றார் சேக்கிழார் . மிக விரைவாகக் குதிரையை 
நடத்திவந்து , களிறும் மாவெட்டிகளும் வீழ்ந்து கிடக்கும் 
இடத்தைச் சேர்கின்றான் அவ்வேந்தன் . 

புகழ்ச் சோழர் நிலை : - புகழ்ச்சோழரது நிலையையும் , 
ஒப்புமை கொண்டே விளக்குகின்றார் , சேக்கிழார் ; காற்றும் 
மழையும் கலந் தடிக்கக் கலங்கிநிற்கும் கடையூழிக் கடலை 
இங்கு ஒப்புமை கூறுகின்றார் ; இன்பமாலை யணிந்த இன்பக் 
கடல் இவ்வாறு கலங்குகிறது எனக் குறிக்கின்றார் . பெருஞ் 
சீற்ற நிலையைப் பேச்செழாத பெருநிலையாகப் புனைந்துரைத் 
தல் காண்க . சிறுபுலவரே இந்நிலையில் புகழ்ச்சோழரைப் பேச 
வைப்பர் . என்ன பேசக்கூடும் ? ஒவ்வொரு நிலைக்கும் 
ஏற்ற ஒப்புமையைச் சேக்கிழார் எடுத்துக்கூறும் தகுதியும் 
பாராட்டற்பால தொன்றேயாம் ; கடுங்காற்றும் , கருமலையும் , 


50 

அன்பு முடி 
எரியும் முன்னர்க் கூறினார் ; அரசன் சீற்றமா தலின் , பெரு 
மழை , 

கடுங்காற்று , கருங்கடல் என்ற இவை எல்லாவற்றை 
யும் ஒன்றாய்த் திரட்டி ஒப்புமையாகக் கொள்கிறார் . 


அ . நான்காம் காட்சி முடிச்சு 
மனமாற்றம் : - மேலே நான்காம் காட்சியில் , புகழ்ச் 
சோழனும் எறிபத் தரும் , நிலைமாறி நிற்பதையும் , மன மாறி 
நிற்பதையும் , படிப்படியாகத் தெளிவுபடுத்துகின்றார் சேக்கி 
மார் . ஓவியப்புலவர் முதலானோர் காட்டமுடியாத மனமாற் 
றத்தினைப் பாவாணப்புலவரே காட்டக்கூடும் .. இதனைப் 
புனைந்துரைக்குமிடந்தான் பாக்களின் உயிர்நிலை . பெரும்புல 
வரே இதனைப் புனைந்துரைக்க முன்வருபவர் . மற்றையோர் 
ஓவியப் புலவ ரளவிலே நின்றுவிடுவர் . இம்மனமாற்றத்தைப் 
புனைந்துரைப்பதிலே தான் , சேக்கிழாரின் திருவருட்சிறப்பைக் 
காண்கிறோம் . புகழ்ச்சோழரும் எறிபத்தரும் ஒருவரை ஒரு 
வர் எதிர்ப்பட்டு, ஒருவர் ஒருபால் மன மாறி நிற்கின்ற வியப் 
பினைச் சேக்கிழாரே பாடத்தக்கார் ; இதிலே புகழ்ச்சோழர் 
மாறுதலடைவதனை முன்னும் , எறிபத்தர் மாறுதலடைவ 
தனைப் பின்னுமாகப் பாடுகின்றார் . இக்காட்சியில் தான் யாம் 
கூறிய கடவுட்பிணையல் எழுகின்றது . 
கடுவிசை முடுகிப் போகிக் களிற்றொடும் பாகர் வீழ்ந்த 
படுகளம் குறுகச் சென்றான் பகைப்புலத் தவரைக் காணான் 
விடுசுடர் மழுஒன் ( று ) ஏந்தி வேறிரு தடக்கைத் தாய 
அடுகளி றென்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான் . " 34. 
பொன்றவ ழருவிக் குன்றம் எனப்புரள் களிற்றின் முன்பு 
நின்றவர் மன்றுள் என்றும் நிருத்தமே பயிலும் வெள்ளிக் 
குன்றவர் அடியார் ஆனார் கொன்றவர் இவர் என்று , ஓரான் 
வென்றவர் யாவர் என்றான் வெடிபட முழங்கும் சொல்லான் . 35 . 
" அரசனாங் கருளிச் செய்ய அருகுசென் றணைந்து பாகர் 
விரைசெய்தார் மாலை யோய்நின் விறற்களிற் றெதிரே நிற்கும் 


52 


அன்பு முடி 


திரைசெய்நீர் உலகின் மன்னர் யாருளர் தீங்கு செய்தார் 
பரசுமுன் கொண்டு நின்ற இவர் எனப் பணிந்து சொன்னார் . ” 36 , 


அன்பரை முன்பு கண்டான் : - யானை எதிரே , அரசன் , 
பகைவரைக் காண்கின்றான் இல்லை ; மழுவேந் திய செருக் 
கொடுநின்ற அன்பரையே காண்கின்றான் ; பொன் றவழருவிக் 
குன்றம்போலச் செங்குருதி யருவியாய்ப் புரளக்கிடக்கும் 
களிற்றினைக் காண்கிறான் . கறைபட்ட மழுவைக் கண்டும் 
அவரே கொன்றவர் என உய்த்துணர்கின்றானோ ? மறந்தும் , 
மனத்தால் சிவனடியார் கொல்வர் என எண்ணான் . அம்ப 
லத்தே இன்பக் கூத்தாடிக் குணப்பெருங்குன்றாய் வாழும் 
புனிதனாது வாலிய இன்பவழி நிற்கும் அடியா ரன்றோ 
இவர் ! இன்பமல்லது துன்பத்தைத் தரும் கொலைத்தொழில் 
புரிவரோ ? தூயநெறி நின்றார் கொலை நெறி நில்லார் என்று 
எண்ணிய அச்சோழன் ‘ இவர் கொன்றார் என எவ்வாறு 
அறிவான் ? சோழன் , அன்பர்களைப் பற்றிக் கொண்டிருந்த 
உயர்ந்த கருத்தும் , அந்நாளைய அன்பரது பெருமையும் இத 
னால் நன்றாக விளங்குகின்றனவன்றோ ? இக்கொள்கையை 
வற்புறுத்திப் பாடும் பெரிய புராணத்தைக் கொலை நூல் 
என்று எங்கனம் கூறுவது ? அரசன் , கொன் றவரை அறியா 
-தவனாய் அருகே இருப்பவர்களை , வென்றவர் யாவர் ? " என 
வினவுகின்றான் . சிவனடியாரது உயர்வை அறியும் சீரிய அறிவு 
கலங்கா நிலையிலிருக்கின்றானேனும் , சினம் மாறியபாடில்லை 
வெடிபட முழங்கி , வென்றவர் யாவர் " எனக் கேட்கின் 
நான் இவ்வரசன் . இச்சோழனுடைய சினம் இவன் கைக் 
கடங்கி நிற்கின்றது ; வா என்றால் வரும் ; போ என்றால் 
போகும் . அதற்கு இவன் அடிமையல்லன் . அஃதே 


முடிச்சு 


53 ; 


இவனுக்கு அடிமையாகிறது . ஆதலின் அடியவர் இனமென் 
னும் ஏமப்புணையைச் சுடுகின்றதில்லை . 


வெற்றியா தீங்கா ? : - " வென்றவர் யாவர் என்ற கேள் 
வியில் மற்றொரு குறிப்பும் காட்டுகின்றார் சேக்கிழார் பெரு 
மான் . இந்தக் கொந்தளிப்பனைத்தும் யானை வெட்டுண்டதா 
லன்றோ எழுகின்றது ? புகழ்ச்சோழனது சீற்றத்தைக் கொண் 
டே எறிபத்தரது தறுகணாண்மையை அளத்தல் வேண்டும் . 
யானையை வெட்டிய செய்தியைத் தன்னை வென்ற செய்தி 
யாகவே புகழ்ச்சோழன் கருதுகின் றமையை, வென்றவர் 
யாவர் என்ற கேள்வியால் விளக்குகின்றார் நம் புலவர் . அவ் 
வாறு அரசன் வினவ , மாவெட்டிகள் அருகே வந்து , " விரை 
மலர் மாலையை அழகொப்பனையாகக் கொண்டோய் ! இவ் 
வானையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலுள்ள மன்னரும் உலகில் 
உளரோ ? பகைவர் பிறர் இல்லை . பகைத்து வென்றவர் ஒரு 
வரும் இல்லை . ஈதோ மழுவேந்தி நிற்பவரே இத்தீங்கு செய் 
தார் என அவனடி வணங்கித்தெரிவிக்கின்றனர் . " வென்றி 
எனப் பாராட்ட மனமில்லாது , இதனைத் தீங்கு என்று 

மாவெட்டிகளது மன நிலையைக் காண்க . அரசன் 
கொள்ளையோ அழகிய வென்றி ; ஏழையின் கொள்ளையோ 
தீய திருடு . ஈதே மாவெட்டிகளது கொள்கை . அழுக்காற்றி 
னாலும் பகையினாலும் பிறரது உயரிய செய்கைகளையும்பழித் 
துரைக்கும் மாவெட்டிகளது கீழ் நிலையையும் , தன்னைக் 
கொன்றாலன்ன தீமை புரியும் பகைவரிடத்தே உயரிய செய் 
கைகளைக் கண்டபோது அதனை வென்றி எனப் பாராட்டும் 
அரசனது உயரிய நோக்கத்தையும் இரண்டொரு சொல்லில் 
விளக்கிவைக்கும் சேக்கிழாரது பெருமையை என் என்போம் ! 


கூறும் 


54 


அன்பு முடி 


குழையணி காதினானுக் கன்பர் பிழைபடின் அன்றிக் 
கொல்லார் : 


" குழையணி காதி னானுக் கன்பராங் 

குணத்தின் மிக்கார் 
பிழைபடின் அன்றிக் கொல்லார் 

பிழைத்த ( து ) உண்டு என் ( று ) உட்கொண்டு 
மழைமத யானை சேனை 

வரவினை மாற்றி மற்ற 
உழைவயப் புரவி மேல்நின் ( று ) 

இழிந்தனன் உலக மன்னன் 


37 . 


“ மைத்தடங் குன்று போலு மதக்களிற் றெதிரே இந்த 
மெய்த்தவர் சென்ற போது வேறொன்றும் புகுதா விட்ட 
அத்தவம் உடையே னானேன் அம்பல வாண ரன்பர் [ 38 . 
இத்தனை முனியக் கெட்டேன் என்கொலோ பிழையென் றஞ்சி " 
செறிந்தவர் தம்மைநீக்கி யன்பர் முன் றொழுதுசென்றுஈ ( து ) 
அறிந்திலே னடியே னங்குக் கேட்டதொன் றது தான் நிற்க 
மறிந்த இக் களிற்றின் குற்றம் பாகரோ (டு ) இதனைமாள 
எறிந்ததே போது மோதான் அருள்செய்யும் என்று நின்றார் 39 . 
" சிவனடியார்களோ திருநின்ற செம்மையே செம்மை 

கொண்டவர்கள் " என்ற உறுதிக்கொள்கையைச் 
சீற்றம் மிக்க போதும் மறக்கின்றானில்லை அரசன் . " இல் 
னிசைப்பாவாணரையே குழையெனக் காதில் அணிந்து இன் 
னிசை இன்பமாய் விளங்கும் இறைவனது அன்பர்களே 
இன்ப அருவி பாயும் குணப்பெருங்குன்றாவர் . அத்தகையா 
னின் அத்தகைய அடியார் , தம் திறத்தன்றி பிறர் திறத்தேயும் 
பிழைபட்டிருந்தால்தான் பெருங்களிற்றைக் கொல்வர் . உயி , 
ரைக் காப்பதே உயர்ந்தோர் பெருமை . பிறருயிரைக்காக்கவே 


யாகக் 


ஒன் 


முடிச்சு 


55 


இவ்வாறு செய்திருப்பர் . இவ்வானை எவரை எல்லாம் கொல் 
லச் சென்றதோ ? அதனைத் தடுக்கப்புக்கபோது , வெட்டும் 
இதன்மேல் வீழ்ந்ததோ ? " - இவ்வாறு எண்ணமிடுகின் 
றான் புகழ்ச்சோழன் . களிறும் மாவெட்டிகளுமே தவறு 
செய் திருத்தல் வேண்டும் என முடிவுகட்டுகின்றான் ; யானை 
யும் படையுமாய்ப் பின் வருகின்றவற்றை நிறுத்திவிட்டுத் 
தானும் குதிரையினின்றும் இழிந்து கால்நடையாக அன்ப 
ரெதிரே போகின்றான் . காற்றும் கடலும் என வந்தவன் 
அடியவரைக் கண்டதும் கால்நடையாகப் போதலை இவ்வாறு 
அழகுபடப் புனைந்துரைக்கின்றார் சேக்கிழார் . இம்மனமாற் 
றத்தை ஓவியப் புலவர் எழுத இயலாது . கடுங்காற்றென வந் 
தோன் தென்றல் என உலவுகிறான் ; அம்மட்டுமா ? இரக்க 
மும் கொள்கிறான் . " மதர்த்த கருங்களிற்றின் எதிரே , உண் 
மை நோன்புடைய இப்பெரியார் போயபோது , இவர்க்கு 
வேறொரு கெடுதியும் நேரிடாமற் போனதும் எனது நோன் 
பின் பயனே அன்றோ ? யான் செய்த நோன்பே நோன்பு . 
இன்பக் கூத்தாடுகின்ற இறைவனின் அன்பர் , இன்பமாய் 
இருப்பதே இயல்பு . அவ்வியல்பு கெட முனிவோடும் முகங் 
கோணி நிற்கச் செய்த பிழைதான் யாதோ ? என்று அஞ்சா 
மன்னரும் அஞ்சுகின்றார் . தம்முடன் வருகின்றோரை ஒரு 
புறத்தே நீக்கித் தாம் மட்டும் தமியராய்ச் சென்று அன்ப 
ரைத் தொழுகின்றார் . 

போதுமா? : -" அறிந்திலேன் அடியேன் ; அங்குக் கேட்ட 
தொன்று . ( சிலர் கொன்றனர் என்றன்றோ காவலர் வந்து 
சொல்லினர் .) அது நிற்க. ( இவ்வாறு தாம் வந்த கோலத் 
தைச் சோழனார் விளக்குகின்றார் ) நல்வழியின் நின்றும் 
பிறழ்ந்த இந்தக் களிறு செய்த குற்றத்திற்காக இதனையும் 


56 . 


அன்பு முடி 


இம் மாவெட்டிகளையும் கொன்றது போதுமோ ? மேலும் 
ஒறுத்தல் வேண்டுமோ ? யாதோ திருவுளம் ? அருள் செய் 
தல் வேண்டும் " எனச் சோழனார் இரந்து நிற்கின்றார் . 

பல்வேறுநிலை: - சீற்றத்தொடு வந்தவர் சீற்றந் தணிதல் 
ஒருநிலை ; சீற்றந்தணிந்து அடியார்க்கு இரங்குதல் ஒருநிலை ; 
தம்மை ஒறுத்தலை வேண்டி நிற்றல் ஒருநிலை ; உயிரையே 
இழக்க முன்வருதல் ஒருநிலை ; அப் பின் நிலையை மேலே 
புனைந்துரைக்கின்றார் சேக்கிழார் . 


மன்னவன் றன்னை நோக்கி வானவர் ஈசர் நேசர் 
சென்னி! இத் துங்க வேழஞ் சிவகாமி யாண்டார் கொய்து 
பன்னகா பரணர்ச் சாத்தக் கொடுவாரும் பள்ளித் தாமந் 
தன்னைமுன் பறித்துச் சிந்தத் தரைபடத் துணித்து வீழ்த்தேன் 

40 . 
மாதங்கந் தீங்கு செய்ய வருபரிக் காரர் தாமும் 
மீ ( து ) அங்குக் கடவு வாரும் விலக்கிடா தொழிந்து பட்டார் 
ஈ ( து )இங்கு நிகழ்ந்தது என்றார் எறிபத்தர் என்ன அஞ்சிப் 
பாதங்கண் முறையால் தாழ்ந்து பருவரைத் தடந்தோள் மன்னன் 

41 . 
<< < அங்கணர் அடியார் தம்மைச் செய்தவில் வபரா தத்துக் ( கு ) 
இங்கிது தன்னாற் போதா( து ) என்னையும் கொல்ல வேண்டும் 
மங்கல மழுவாற் கொல்கை வழக்கும் அன் ( று ) ; இது ஆம் என்று 
செங்கையால் உடைவாள் வாங்கிக் கொடுத்தனர் தீர்வு நேர்வார் " 

42 . 
வெந்தழற் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கிக் கெட்டேன் 
அந்தமில் புகழான் அன்புக் ( கு ) அளவின்மை கண்டேன் என்று 
தந்தவாள் வாங்கமாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று 
சிந்தையால் உணர்வுற் ( று) அஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார் . " 43 . 


முடிச்சு . 


57 


வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் , தொழுது நின்றே . 
சங்குஎனை வாளினாற்கொன் ( று ) என்பிழை தீர்க்க வேண்டி 
ஓங்கிய உதவி செய்யப் பெற்றனன் இவர்பால் என்றே 
ஆங்( கு ) அவர் உவப்பக்கண்ட எறிபத்தர் அதனுக் ( கு ) அஞ்சி . " 44 . 
( வன்பெருங் களிறு பாகர் மடியவும் உடைவாளைத்தந் ( து ) 
என்பெரும் பிழையி னாலே என்னையும் கொல்லும் என்னும் 
அன்பனார் தமக்குத் தீங்கு நினைத்தனன் என்று கொண்டு 
முன் (பு) எஎன ( து )உயிர்செகுத் துமுடிப்பதேமுடிவு என்று எண்ணி . " 

45 . 
“ புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர் தம் கழுத்திற் பூட்டி 
அரிந்திடல் உற்றபோதில் அரசனும் பெரியோர் செய்கை 
இருந்தவா ( று ) இதுஎன்கெட்டேன என் ( று ) எதிர் கடிதிற் சென்று 
பெருந்தடந் தோளாற் கூடிப் பிடித்தனன் வாளும் கையும் . " 46 . 

ஈது இங்கு நிகழ்ந்தது : - வானவர்க்கும் தலைவனான 
கடவுளோடு அன்புறவன்றி வேறோருறவும் கொண்டாடாது , 
அவ்வன்புவழியே உலகுக் குதவும் திருநெறியில் நிற்கின்ற 
எறிபத்தர் , அரசருக்கும் அஞ்சாதவராய் எதிருரை பகர்கின் 
றார் . வாழிய அரசே என்று தொடங்கிப் பேசவும் அவர் 
மனம் ஒருப்படவில்லை . அவருடைய சினம் அரசனளவும் 
சென்றதாகலின் அவ்வாறு பேசத்துணிவரோ ? “ சென் 
னியே ! பொல்லாத பாம்பையும் அழகொப்பனையாகக் 
கொண்டு இன்பமெனத் தோன் றச்செய்யும் இறைவனுக்கு , 
அழகொப்பனை செய்ய வேண்டிச் சிவகாமியாண்டார் கொய்து 
வந்த நல்ல மலர்களை , இந்த வேழம் பறித்துக் கீழே சிந்தியது . 
பூப்பட்டபாடு இக்களிறும் - பட்டுத் தரையில் வீழ்ந்து 
புரளும்படி இதனைத் துணித்தேன் . இவ்வாறு இவ்வானை 
தீங்கு செய்தபோது , இதனை மாவெட்டிகளும் குத்துக் 


58 . 


அன்பு முடி 


கோலாளரும் விலக்கினார் இல்லை . ஆதலின் அவர்களும் 
இறந்தனர் . ஈதே இங்கு நிகழ்ந்தது என்று நிகழ்ந்தது கூறு 
கின்றார் எறிபத்தர் . 

தீர்வுநேர்வார் : - இறைவனது அடியாருக்குச் செய்த இக் 
குற்றம் தம்மையே சேர்ந்ததென புகழ்ச்சோழர் மன முருகு 


கின்றார் . 


நீயுந் தவறிலை நின்னைப் புறங்கடைப் 
போதர விட்ட நுமரும் தவறிலர் 
நிறையறு கொல்யானை நீர்க்கு விட்டாங்குப் 
பறையறைந் தல்லது செல்லற்க என்னா 
இறையே தவறு டையான் . ” 

- கலித்தொகை 
என்று புலவர்களும் ஒப்புமையாக எடுத்துக் காட்டுவது 
" யாது ? நிறையழி கொல் யானையை நீர்க்கு விடுதலேயன்றோ? 
யானே தவறுடையேன் . ஆதலின் என்னையும் கொல்லுதல் 
வேண்டும் . எனக்காக இறந்த யானையும் மாவெட்டிகளும் , 
அந்த வழியில் தமக்கென வாழாப் பிறர்க்குரியாளராய்த் 
தலைசிறந்து நின்றனர் ; அதனால் , உமது மழுவாற் கொல்லப் 
படும் பேறுபெற்றனர் . அன்பர்க்குதவும் அன்பு வடிவாம் 
அம்மழுவோ , நல்லனவற்றிலெல்லாம் நலம் மிகச் சிறந்தது . 
இக்கொடுமை அனைத்திற்கும் முதலாக நின்ற என்மேல் 
பட்டு அம்மழுவானது தூய்மை குறைதல் தகாதன்றோ? 
யானும் கொலையுணல் வேண்டும் ! மழுவுங் கொல்லுதல் 
தகாது . ஆதலின் என் வினையே என்னைச் சுடுவதுபோல என் 
கை வாளே என் கழுத்தை அரிவதாக " என்று புகழ்ச்சோழர் 
தம் உடைவாளை உறையினின்றும் எடுத்து நீட்டுகின்றார் , 

சோழன் மாறிய நிலை : - தன்னையும் இழக்கும் தனிப் 
போன் புநிலையை , இவ்வாறு படிப்படியாய் விரித்துரைத்து முடி 


முடிச்சு 


59 


கை 


வில் , உயர் நிலையையும் புனைந்துரைக்கும் சேக்கிழார் பெரு 
மையே பெருமை . இவ்வாறு கழுவாய் இயற்ற ஒருப்படு 
கின்றார் , காற்றொடு கடலெனவந்த காவலர் பெருமானார் . 
கொன்றும் சிவந்த அவரது கொடுத்தும் சிவந்தகை 
இன்று தன்னையுமிழக்கத் தந்துதவும் கையாய் இயற்கை 
யழகு எழில்பெற நிற்கிறது ; அவ்வின்பத்தால் சிவந்தகையாய் 
விளங்குகிறது . நீட்டிய வாளோ நன்றாகத் தீட்டப்பட்டு , 
மூண்ட நெருப்புப்போலப் பளபள என்று மின்னுகிறது . 
இவ்வாறு கடலானது கொந்தளிப் படங்கிக் கரையி லடங்கு 
வதனையும் , அலைகடல் வாளளவாய்க் குறுகி அன்பர் கை 
யிடை நிற்பதனையும் , ஓவியமாகச் சேக்கிழார் எழுதிக் 
காட்டுகின்றார் . 

தீங்கு தீர்ப்பார் :-மேலே எறிபத்தர் மன மாறுவதனையும் 
ஓவியமாக நம் புலவர் எழுதிக்காட்டுகின்றார் . எறிபத்தாது 
சீற்றம் அரசன்வரையிலும் சென்றது எனக் கண்டோம் . 
ஆனால் , புகழ்ச் சோழனார் வாளை நீட்டியபோது அச் சீற்றம் 
மறைகிறது . எறிபத்தர் ஒரு புதிய உலகில் புகுகின்றார் ; காற் 
றொடு கலந்த தீயெனப் பொங்கி வெதும்பியவர் , தீயிடை 
வைத்த நெய்யென உருகிப் பின் , உள்ளங் குளிர்கின்றார் . 
கெட்டேன் ! தம்மையும் இழந்து நிற்க , எதிர் வந்து தம் 
வாளை நீட்டித் தமதுயானையைக்கொன்ற என்னையே தம்மைக் 
கொல்லுமாறு வேண்டி நிற்கும் இவரினும் , பெரும்புகழ் 
பெற்றார் யாரே ? இவருடைய அன்புக்கும் அளவு உண்டோ ? 
சிவகாமியாண்டார் மலர் இழந்தபோது , யானோ அவ்விழ 
வுக்கு மனம்பொறாது , யானையைக் கொன்றேன் . இவரோ 
அவ்விழவுக்கு மனம்பொறாது , தம்மையே கொல்ல வாளை 
நீட்டுகின்றார் . தன்னிழவிற் றழைத்தோங்கும் தனிப்பெரும் 


60 . 


அன்பு முடி 


வாளா 


அன்புதான் இருந்தபடி என்னே ! அன்பிலார் எல்லாம் தமக் 
குரியர் ; அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றபடி 
பிறர்க்கென்றே உடலும் உயிரும் பெற்று வாழும் பெரியார் 
அல்லரோ இவர் . யானோ பிறருயிரைப்பிறர்க்கெனக் கொண்டு 
வாழ்ந்தேன் . என்னுயிரைப் பிறர்க்கெனக் கொண்டு வாழ்த் 
தேனே ? இப்பெரியாரது உடைவாளாம் இவ் அன்பின் 
கொழுந்தையே வாங்கி இவரையே வெட்டுவதோ ? எண்ண 
வும் போமோ இவ்வாறு ? " என்று வாளை வாங்காது , 
நிற்கின்றார் எறிபத்தர்.இதற்குள் மற்றோர் எண்ணம் தோன்று 
கிறது . தம்மைத் தாமே கொன்று கொண்டால் , என் செய் 
வது ? என உணர்ந்தபோது , அதற்கஞ்சி , அத்தீங்கு நேரிடாத 
வாறு , வாளை அரசர் கையினின்றும் வாங்கிக் கொள்கின்றார் 
மெய்த்தொண்டர் . 

ஓங்கிய உதவி செய்யப் பெற்றேன் - வாங்கியபோது 
மன்னவனார் முன்னினும் பெருமகிழ்ச்சி யடைகின்றார் . 
தம்முயிரை இழக்கும் போதும் இன்பமே அடைந்து நிற்கும் 
இன்ப அன்பின் இயல்பினை இவ்வாறு விளக்குகின்றார் சேக் 
கிழார் . தாம் அரசநெறி கோடியதற்கு எறிபத்தர் கழுவாய் 
செய்ய கோந்தமையைக் கண்ட புகழ்ச் சோழனார் , எறி 
பத்தரைப் புகழ்கின்றார் ; " ஈங்கு என் கை வாளினாற்கொன்று 
என் பிழை தீர்க்க வேண்டி , ஒங்கிய உதவி செய்யப் பெற்ற 
னன் இவர்பால் ," என்று மகிழ்கின்றார் . கடமைக் கஞ்சிக் 
கழுவாய் நேர்வார் ஒரு சிலர் . அவர் நிலையும் வியக்கத்தக் 
கதேயாம் . கடமையை யுவந்து கழுவாய் விரும்பும் பெரி 
யாரோ மிகச் சிலர் . 

உவகை கண்டு அஞ்சு தல் : - அவ்வாறு உவப்புடன் 
நின்றற அரசரது ஒப்பற்ற நிலையைக்கண்டு அஞ்சுகின்றார் எறி 


முடிச்சு 


61 


பத்தர் ; “ தம்முடைய வெற்றி யானையையும் , மாவெட்டிகளை 
யும் , நான் கொன்றதைப் பொருட்படுத்தாது , என் பெரும் 
பிழையினாலே என்னையும் கொல்லும் , என்னும் அன்பனார் 
தமக்குத் தீங்கு நினைத்தனன் . நானொரு கொடியேன் . நானே 
கொலைக்குரியேன் ” , எனத் தம்மைப்பழிக்கின்றார் . என துஉயி 
ரைச் செகுத்து முடிப்பதே முடிவு என அவர் முடிவுகட்டுகின் 
றார் . மன்னவனார் விரும்பிக் கொடுத்த வாளை , எறிபத்தர் , தம் 
கழுத்திற்பூட்டி அரியத் தொடங்குகின்றார் . புகழ்ச் சோழர் , 
தம்மை யிழந்துநின்று வாளை நீட்டியபோது , அவ்வழியாக 
அன்பெனுந் தீ எறிபத்தரிடமும் பரவி மூண்டெரிவதால் , 
அவரும் தம்மை இழந்து நிற்கும் அன்பொளியாக விளங்கு 
கின்றார் . அவ்வகையில் எறிபத்தர்க்குப் புகழ்ச்சோழனார் 
ஒரு வழிகாட்டியல்லரோ ? 

பரிவில் வந்த இடுக்கண் : - காண்கின்றார் அரசர் , 
அந்தோ ! இவர் கொலைக்குமா என் வாள் துணையாதல் 
வேண்டும் ? இப்பெரியாரது செய்கை இருந்தவாறென்னே ! 
என்னைக் கொல்வார் என மகிழ்ந்தேனே ! இவரோ கொலையுண் 
பது ; கெட்டேன் என்று வருந்தி விரைந்துபோய்த் தமது 
அகன் றதோளால் தம்வலி யெல்லாம்கொண்டு எறிபத்தர் 
வாளையும் கையையும் அசைக்க முடியாதபடி இறுகப் பிடித் 
துக்கொள்கின்றார் . இவ்வாறு இருவரும் அன்பினால் 
முடிச்சுப்பெற்றுப் பிணைந்து விளங்குகின்றனர் . ஈதே கடவுட் 
பிணையல் . இதே அன்பு முடி . 


க . ஐந்தாங் காட்சி - முடி அவிழ்த்தல் 


44 வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்து கின்ற 
அளவிலாப் பரிவில் வந்த இடுக்கணை யகற்ற வேண்டிக் 
களமணி களத்துச் செய்ய கண்ணுதல் அருளால் வாக்குக் 
கிளரொளி விசும்பின் மேல்வந் ( து ) எழுந்தது. பலரும் கேட்ப . " 47 . 
தொழுந் தகையன் பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற்காட்ட 
செழுந்திரு மலரை யின்று சினக்கரி சிந்தத் திங்கட் 
கொழுந்தணி வேணிக் கூத்தரருளினாற்கூடிற் ( று ) என்றங் ( கு ) 
எழுந்தது பாக ரோடும் யானையும் எழுந்த தன்றே . 

48 . 
" ஈரவே பூட்டும் வாள் விட்( டு) எறிபத்தர் தாமும் அந்த 
நேரியர் பெருமான் தாள்மேல் விழுந்தனர் . நிருபர் கோனும் 
போர்வடி வாளைப் போக எறிந்தவர் கழல்கள் பற்றிப் 
பார்மிசைப் பணிந்தார் விண்ணோர் பனிமலர் மாரிதூர்த்தார் . 49 . 

திருவருண்மொழி : - ஐந்தாவது காட்சியிலே , இக்கட 
வுட் பிணையல் அவிழ்தலால் அன்பொளியும் அன்பு மண 
மும் வீசிக் கமழ்வதனை நுகர்கின்றோம் . மேற்கண்ட சிக் 
கல் முடிச்சை அவிழ்ப்பவர் யார் ? திருவருளே அவிழ்த்தல் 
வேண்டும் . திருவருளுலகிடையே இருந்தன்றோ, திருவருண் 
மொழிப் புலவராம் சேக்கிழார் தமது நூலைப் பாடுகின்றார் . 
இறத்தற் கில்லையே என்று இருவரும் இடுக்கண் உற்றுச் 
சிக்கிக் கிடக்கின்றனர் . திருவிளையாடல் புரிந்தருளும் இறை 
வனுக்கும் இதனைக் காணப் பொறுக்க முடியவில்லை . நல்லன 
வும் தீயனவும் எல்லாம் அவன் செயல் அன்றோ ? நஞ்சுண்டு 
காப்பான் ; கண் திறந்து எரிப்பான் . ஆக்கலும் வல்லான் ; 
அழித்தலும் வல்லான் . 

அவனுடைய திருவிளையாடல் 
இருந்தபடி அது . இறைவன் இங்கும் யானையைக் கொன்று 


+ 


முடி அவிழ்த்தல் 


63 


இவர்களையும் இடுக்கணில் நிற்க வைக்கின்றான் ; கொன்றது 
போக அருள் செய்யவும் வருகின்றான் . அனைவரும் கேட்க 
அங்கே வானிடைத் திருவருண்மொழி எழுகின்றது . எல் 
லாம் திருவருட் செயல் ” என்பது எல்லார் காதிலும் விழு 
கிறது . அனைவரும் புத்துயிர் பெறுகின்றனர் . இறந்தவர் 
எழுகின்றனர் . எறிபத்தர் ஈரவே பூட்டும் வாளைப் போக 
விட்டு , சோழனார் தாள் மேல் விழுகின் றனர் . சோழர் பெரு 
மானாரும் , போர் வடிவாளைப் போக எறிந்து , எறிபத்தரது 
கழல்களைப் பற்றிப் பார்மிசைப் பணிகின்றனர் . இடுக்கணால் 
எழுந்த பிணையலைக் கண்டோம் ; இதுபோது இன்ப அன் 
பினால் எழுத்த பிணையலைக் காண்கின்றோம் . வானவரும்கண்டு 
மலர் மாரி சொரியத்தக்க காட்சியன்றோ ஈது . இந்நிலையில் 
மறையவர் என்றும் மன்னர் என்றும் வேற்றுமை இல்லை . 

குறைவெல்லாம் நிறைவாதல் : 
" இருவரும் எழுந்து வானில் எழுந்தபேர் ஒலியைப் போற்ற 
அருமறைப் பொருளா யுள்ளார் அணிகொள் பூங்கூடைதன்னில் 
மருவிய பள்ளித் தாமம் நிறைந் திட வருள மற்( று ) அத் 
திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் நின்றார் . 5 ) , 
" மட்டவி ழலங்கல் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் 
உள் தரு களிப்பி னோடும் உறங்கிமீ ( து ) எழுந்த ( து ) ஒத்து 
முட்டவெங் கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கிப் பொங்கும் 
பட்டவர்த் தனத்தைக் கொண்டு பாகரும் அணைய வந்தார் . " 51 . 

அன்பர்க்குத் தீங்கிழைத்தோம் என்று மனம் வாடிய 
சோழர் பெருமானார் , அவ்வருண்மொழிகேட்டு மனந்தளிர்க் 
கின்றார் ; அவ்வருளைப் போற்றுகின்றார் . எறிபத்தரும் அம் 
மொழிகேட்டு வியப்படைந்தவராய் அருளை ஏத்துகின்றார் . 
மலரும் கூடையில் நிறைகிறது . சிவகாமியாரும் குறை தீர்ந்து 


64 

அன்பு முடி 
தம்வழியே போகின்றார் . எழுந்த யானையும் மாவெட்டி 
களும் சோழனார் அருகே வருகின்றனர் . 

வாழ்ந்து நின்றார் : - முன்னின்ற குறைகளெல்லாம் இங்கு 
நிறைவாகின்றன . சிவகாமியாண்டார் பூத்தொண்டினை , அழ 
கொப்பனையின் அருங்குறிப்பாகக் கொண்டு,நோன்புநோற்று 
வந்தனர் ; அருங்குறிப்பை மறந்து , பூவே பொருள் என 
எண்ணியதால் அன்றோ, மலரை இழந்தபோது வாடிவதங்கி 
முறையிடலானார் . யானை வந்து பூப்பறித்த நிலையிலும் 
பொலியும் ஓர் அழகொப்பனையை , அவர் காணமாட்டாதார் 
ஆயினார் ; தடி கொண்டடிக்க ஒடினார் . அதன்பயனை அப் 
போதே தரையடித்து வீழ்ந்து துய்த்தார் . கடவுளை மறந்து 
கல்லிற்காகவும் செம்பிற்காகவும் கைகலப்போர் வரலாறே 
ஈதாகும் . உயர்நிலை நின்ற முனிவரையும் பற்றெனும் பகைவன் 
பூமேல்பற்றென்றும் , கல்மேல் பற்றென்றும் , கரந்துரு 
வெய்தி வாட்டுவன் . எல்லாம் திருவருட்செயல் என் . 
தெளிந்தபொழுது , அப்பகைவனின் மயக்கம் அறவே ஒழி 
யும் . அந்நிலை அடையும் வரையில் துன்பமும் வந்துசேரும் . 
சிவகாமியாண்டாரும் புலம்பி நின்றாரன்றோ? அருண்மொழி 
கேட்டதும் இன்ப அன்புருவாகின்றார் . சிவகாமியாண்டார் , 
அப்போது தான் , கதறி நிற்கும் முனைப்புநிலை நீங்கி , எல்லாம் 
இறைவன் செயல் என்பதை முற்றுமுணர்ந்து , முடிவிலா 
இன்பத்தே மூழ்குகின் றனர் . 

சோழர் : - புகழ்ச் சோழர் நின்ற முன்னைய நிலையும் மிகப் 
பெரிய நிலையே ஆகும் . இன்பத்தோடும் இறக்க அவர் முன் 
வருகின்றார் . ஆனால் அவரும் அன்றோ இறத்தற்கில்லையே 
என்று இடுக்கண் உறுகின்றார் . இறத்தற்கும் முந்தி நிற்பது , 
அன்பு நிலையின் அறிகுறியானாலும் , இறந்தொழிவது ஒரு 


1 


முடி அவிழ்த்தல் 


65 


நாளும் அன்பு நிலையாவதில்லை . என்றும் இன்பமாய் வாழும் 
வாழ்க்கையே அன்பு நிலையாகும் . எல்லாம் திருவருட் 
செயல் என்பதை மறந்ததால் அன்றோ, அவரும் இடுக்கண் 
உறுகின்றார் . அன்பு நிலை அறிவுநிலையுமானால் அன்றோ, 
உயர்நிலையாவது . எல்லாம் திருவருட் செயல் என்ற தெளி 
வெழுந்தபோது இடுக்கண் ஒழிகின்றது . அவர் அப்போதே 
இன்ப அன்புருவாகின்றார் . 

எறிபத்தர் : -- எறிபத்தர் யானையைக் கொல்கிறார் ; 
அரசர்மேல் சீற்றம் கொள்கிறார் ; அவர் . பெருமை கண்டு 
தன்னையே கொல்லப்புகுகின்றார் . சிவகாமியாண்டாரிடத்தும் 
புகழ்ச்சோழரிடத்தும் , இன்பம் விளங்கியதைச் சேக்கிழார் 
குறித்தது போல , எறிபத்தரைப் புனைந்துரைக்கையில் குறிக்க 
வில்லை. சிவகாமியாண்டார் பூப்பறித்து இன்பம் பெறுவதை 
நம்புலவர் , நன்கு புனைந்துரைக்கின்றார் . ஆனால் எறிபத்தர் 
இதற்கு முன்னர் அத்தகைய இன்ப வாழ்க்கையில் திளைத்த 
மையைச் சேக்கிழார் சுட்டவில்லை . திருவருண்மொழி எழுந் 
ததும் , அவரும் , இன்பக்கடலில் குளிக்கின்றார் . அவரும் 
இன்ப அன்புருவாகின்றார் . அன்பென்றால் , எவர் மேலும் 
உள்ளம் நெகிழ்ந்துருகவேண்டும் அன்றோ ? முன்னர் , யார் 
யார்மேல் சீறி எழுந்தாரோ , அவ்வவர்மேல் , பின்னிலையில் 
ஆறியமனதோடும் அன்பு பாராட்டு தலைச் சேக்கிழார் எடுத் 
துக் காட்டுகின்றார் . அந்த நிலைதான் , எறிபத்தரது மனமாற் 
நத்தை நன்கு விளக்குகின்றது . . எரிமலையென வந்தவர் , 
கொந்தளிப்படங்கி , அசையாத அம்மலைத்திருவிளக்கெனத் 
தூயராய் நின்று , பின் அமுதநிலவெரிக்கும் திருவிளக்காய் 
அன்பொளியைப் பொழிகின்றார் . - சோழன் வாளை நீட்டிய 
தும் , அவன்மேல் கொண்ட சீற்றம் மாறுகிறது . சோழன் மேல் 

5 


அரசனேறும் 
66 

அன்பு முடி 
அன்பு பூண்டு , தம்மையே வெறுத்துத் தம் தலையை வெட் 
டிக்கொள்ளப் புகுகின்றார் இந்த எறிபத்தர் . 

சீறிய ஆனைமேல் ஆறிய அன்பு : 
“ ஆன சீர்த் தொண்டர் கும்பிட்டு அடியனேன் களிப்ப இந்த 
மானவெங் களிற்றை யேறி மகிழ்ந்தெழுந் தருளும் என்ன 
மேன்மையப் பணி மேற்கொண்டு வணங்கி வெண் குடையின் நீழல் 
யானை மேல் கொண்டு சென்றார் இவுளிமேல் கொண்டு வந்தார் . 
அந்நிலை எழுந்த சேனை ஆர்கலி ஏழும் ஒன்றாய் 
மன்னிய ஒலியின் ஆர்ப்ப மண்ணெலாம் மகிழ்ந்து வாழ்த்தப் 
பொன்நெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றாள் 
சென்னியிற் கொண்டு சென்னி திருவளர் கோயில் புக்கான் . 53 . 

மேலே , சிவகாமி யாண்டாருக்குத் தீங்குசெய்து , தன் 
மேலும்பாய்ந்து கொல்லவந்த அந்த யானையினிடத்தும் அன் 
பும் கொள்கின்றார் எறிபத்தர் . இவ்வுயரிய அன்பு நிலையைக் 
காட்டவே , ஐந்தாங் காட்சியைக் காட்டுகின்றார் , நம் புலவர் . 
எல்லாம் திருவருட் செயல் என்ற திருவருண்மொழியைக் 
கேட்ட பின் , அத்திருவருள் வழி நின்ற அவ்வியானை மேலும் 
அன்பு வெள்ளம் பெருகுகின்றது . திருவருள் வழிநின்ற அவ் 
வரசன் , திருவருள் வழிநின்ற அவ்வானைமேல் ஏறிச்செல்லு 
தலே தகுதி என ஒரு தோற்றமுண்டாகின்றது . அவ்வாறே 
செய்தல் வேண்டும் எனப் புகழ்ச்சோழனாரை வேண்டுகின்றார் 
எறிபத்தர் ; அக்காட்சியைக் காண வேணவா கொள்கின்றார் ; 
வானை பெறும் தோற்றப் பொலிவையும் , கண்டு களிக்கவே 
விரும்புகின்றார் . வேழத்தின் மேலெழுந்த அன்பன்றோ ஈ. 

ஈது? 
உண்மை இன்ப அன்பு , இவ்வாறு எதனையும் தன்னுட் 


ன 


முடி அவிழ்த்தல் 


67 


கொண்டு இன்பமாய் ஒளிரும் , எனக் காட்டிய சேக்கிழாரே 
இன்ப அன்பின் இயல்பினை அறிவார் . புகழ்ச்சோழனாரும் , 
எறிபத்தர் வேண்டியபடியே செய்தமையைச் சொன்னயம் 
பெருகப் பாடுகின்றார் சேக்கிழார் . யானைமேல்கொண்டு 
சென்றார் ; இவுளிமேல் கொண்டு வந்தார் . ஏழ்கடலும் ஒன் 
றாய் ஒலிப்பதுபோலப் படைகள் திரண்டு எழுந்து களிப்பி 
னால் ஆர்க்கின்றன . மண்ணவர் மகிழ்ந்து வாழ்த்துகின்றனர் . 

திருப்பணி நோக்கிச் சென்றார் : - புகழ்ச்சோழனார் , யானை 
மேலேறிச் செல்வதனை அழகிய கோலம் என எண்ணாது 
அடியவரிட்ட திருப்பணி என்றே எண்ணிப்போகின்றார் 
எனச் சேக்கிழார் எடுத்துக் காட்டும் நுட்பம் போற்றத்தக்க 
தாகும் . இக்காட்சியைக் காண்கின்றார் எறிபத்தர் ; இன்ப 
அன்புருவாகின்றார் . 
தம்பிரான் பணிமேற் கொண்டு சிவகாமி யாரும் சார 
எம்பிரான் அன்ப ரான எறிபத்தர் தாமும் என்னே ! 
அம்பலம் நிறைந்த தொண்டர் அறிவதற்( கு ) அறியார் என்று 
செம்பியன் பெருமை யுன்னித் திருப்பணி நோக்கிச் சென்றார் . " 

54 . 
என்னே , அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற் 
கரியார் என்று செம்பியன் பெருமையுன்னித் திருப்பணி 
நோக்கிச் செல்கின்றார் . சோழனே இவருடைய மனத்தை 
மாற்றினவன் , ஆதலின் அந்த வழிகாட்டியாம் அன்பனை 
நினைத்தே செல்கின்றார் . 

காற்றடங்குதல் : - இவ்வாறு அமைதியைக் காட்டி 
முடிக்கின்றார் சேக்கிழார் . யானையோ கடுங்காற்றில் சுழலும் 
கருமலை என வந்தது ; காற்றொழிந்து அரசனைத் தாங்கி 
ஆட்டுக்குட்டியென அடங்கிச் செல்கின்றது . கடுங்காற்றோடு 


88 

அன்பு முடி : 
எழுந்த தீ யென் வெதும்பிய எறிபத்தர் , காற்றொழிந்த 
விளக்கென அன்பு நிலை நிற்கின்றார் . காற்றோடு கலந்த கடலும் 
காரும் என் வந்த புகழ்ச்சோழரோ, கடவுள் பள்ளி கொள்ளு 
மாறு காற்றிலா தடங்கிய பாற்கடல் என அன்புருவாகின் 
றார் . இவர்களது மனக்கொந்தளிப்பைப் புனைந்துரைக்க 
வந்தவர் , காற்றோடு வைத்தே புனைந்துரைத்தல் காண்க . 
காற்றடங்கியது போல இவர்கள் மனமும் அடங்குகின்றது 
பின்னிலையில் . 


முடிவு : 
மற்றவர். இனைய தான வன்பெருந் தொண்டு மண்மேல் 
உற்றிடத் தடியார் முன்சென் றுதவியே நாளும் நாளும் 
நற்றவக் கொள்கை தாங்கி நலமிகு கைலை வெற்பிற் 
கொற்றவர் கணத்தின் முன்னாங் கோமுதற் றலைமை பெற்றார் . 

55 . 
ஆளுடைத் தொண்டர் செய்த 

ஆண்மையுந் தம்மைக் கொல்ல 
வாளினைக் கொடுத்து நின்ற 

வளவனார் பெருமை தானும் 
நாளுமற் றெவர்க்கு நல்கும் 

நம்பர் தா மளக்க லன்றி 
நீளுமித் தொண்டி னீர்மை 
நினைக்கில்ஆர் அளக்க வல்லார் ? 

56. 


க . சிறப்பியல்புகள் 
மூவொற்றுமை : - யவன நாட்டறிஞர்கள், 

கூத்து 
நூலில் வரும் வரலாறு முழுதும் ஒரே இடத்து நிகழவேண் 
டும் ; ஒரே காலத்தில் நிகழ்தல்வேண்டும் ; புனைந்துரையும் பல 
வாகிக் கலங்காது ஒன்றாகித் தெளிதல்வேண்டும் என்று வற் 
புறுத்துகின்றனர் ; இட ஒற்றுமை , காலவொற்றுமை புனைந் 
துரை ஒற்றுமை ( Unite of place , time and story ) 
என்ற இம் மூவொற்றுமையையும் வேண்டுவர் . இப்புனைந் 
துரை அவ்வாற்மைந்துள்ள தன்றோ ? 

யானையே நடுவிடம் : - பலவகையான மனக்கொந்தளிப்பு 
களும் யானையைச் சுற்றியே எழுகின்றன . ஆதலின் யானையே 
இப்புனைந்துரையின் நடுவிடம் என்றோம் . சிவகாமியாண்டாரு 
டைய அன்பைக்காட்டும் முதற் காட்சியிலும் , யானையே வந்து 
பூவைச் சிந்தி , இப்புனைந்துரையில் அவரைச் சிக்க வைக்கின் 
றது . அம்முறையீட்டைக் கேட்ட எறிபத்தர் , இரண்டாங் 
காட்சியிற் சிக்குண்டு யானையைச் சென்று வெட்டுகின்றார் . 

வெட்டுண்டதைக் கேட்ட சோழர் , ஆற்றாமை 
மீதூரப் பெற்றுத் தம் படையொடும் , வந்து , மூன்றாங் 
காட்சியில் சிக்குண்கிறார் ; யானை இறந்ததாலன்றோ படை 
எடுக்கின்றார் . இன்மை முகத்தால் , யானை, அங்கும் விளங் 
கிப் புனைந்துரையை இயக்குகின்றது . நான்காம் காட்சியில் 
அவ்வானை யெதிரே , எறிபத்தரும் , புகழ்ச் சோழரும் , 
வாளோடு கையுமாய் , இறப்பதற்கு யான் முந்தி , நீ முந்தி 
எனநின்று , சிக்குண்டு விளங்குகின்றனர் . ஐந்தாங் காட்சியில் , 
அவ்வானை உயிர்பெற்றெழுந்து , எறிபத்தரது அன்போடு 
அரசனையும் மேற்கொண்டு அழகோடு செல்கிறது . எனவே , 


யானை 


70 


அன்பு முடி 


எறிபத்தாது புனைந்துண , இவ்வாகனபின் புகழ்ந்துரையாகும் . 
யானையின் 

மாறுதல்களோடு எறிபத்தரது மனநிலையும் 
மாறிக்கொண்டே போகின்றதன்றோ ? 
பலவேறு அன்புநிலை : - 

இவ்வைந்து காட்சியும் பலவகை 
யான அன்பின் காட்சிகளேயாம் . முதற்காட்சியில் , பூத்தொ 
ண்டு புரியும் சிவகாமியாண்டாரது அன்பினைக்காண்கின்றோம் . 
பூவிழந்து புலம்புகின் றமையும் காண்கின்றோம் . அது புலம்பு 
தல் மிகுந்த மலருலக வாழ்க்கை . இரண்டாங் காட்சியில் , 
அடியார்மேல் அன்பு பூண்ட எறிபத்தர் , சீறி எழுந்த 
யானையை எறிகின்றமையைக் காண்கின்றோம் . அது சீற்ற 
மிக்க எரியலக வாழ்க்கை . மூன்றாங் காட்சியில் , யானைமேல் 
அன்புகொண்ட அரசனது படை , திரண்டு வருகின் றமை 
யைக் காண்கின்றோம் . இது சீற்றம் மிகுந்த படையுலக 
வாழ்க்கை . நான்காம் காட்சியில் எறிபத்தரும் , புகழ்ச் சோழ 
ரும் , ஒருவர்க்கொருவர் பரிந்து , உயிரிழக்க முந்துவதைக் 
காண்கின்றோம் . அது சீற்றம் தணிந்திரங்கி நிற்கும் அரு 
ளுலக வாழ்க்கை . ஐந்தாங் காட்சியில் எல்லாரும் உயிர் 
பெற்றுப் பொலிந்து இன்பவடிவாய் விளங்கி அன்பாய் 
வாழும் உயர் நிலையைக் காண்கின் றோம் . ஈது திருவருள் 
உலக அன்பு வாழ்க்கை . இவற்றிலே ஒன்றிற்கு ஒன்று 
என்ன வேற்றுமை ? ஐந்தாம் நிலையில் நாம் காணும் அன்பின் 
உயர் நிலையை என் என்பது ? தெளிவே வடிவான நிலை ; இன் 
பமே வடிவான நிலை ; எப்பொருள் மேலும் வெறுப்பிலா 
நிலை ; எவற்றையும் விரும்பிப் பேணும் நிலை; இறப்பதன்றி 
என்றும் வாழும் நிலை ; ஈதே அவ்வுயர் நிலை . நான்காம் காட்சி 
யில் , எறிபத்தர் துன்பமே மீக்கூர நிற்றலையும் , புகழ்ச்சோழர் 
தம்மை யிழக்க முத்தும்போது இன்பமடைதலையும் , காண் 


சிறப்பியல்புகள் 


71 


கிறோம் . இன்ப அன்பு புகழ்ச் சோழனாரளவில் சிறிது மிகு 
கின்றமை காண்கிறோம் . ஆனால் , உடனே அவரும் துன்பத் 
தின் வாய்ப்படுகின்றார் . இன்ப அன்பை முற்றும் பெற்றில 
தலின் , திருவருள் மொழியே , வந்து வழிகாட்டுகின்றது . 
இவ்விருவர் அன்பும் படிப்படியாக மாறிமாறி உயர்நிலையடை 
வதனை முன்னரே குறித்து வைத்தோம் . முன்னைய மூன்று 
காட்சியிலே வரும் அன்பு நிலைகளிலும் என்ன மாறுபாடு ! 
என்ன மாறுபாடு !! பூவினை இழந்து புலம்புநிலை யடைகின்றார் 
சிவகாமியாண்டார் . களிற்றினை இழந்து சீற்றநிலை 
யடைகின்றார் புகழ்ச்சோழர் . 


சீற்றத்திலும் சிறப்பு நிலைகள்: - சீற்ற நிலையிலும் வேறு 
பாடு காட்டுகின்றார் அன்றோ சேக்கிழார் பெருமான் ? எறி 
பத்தர் சினந்து யானையை வெட்டிய சீற்ற நிலையும் , அன்பி 
னால் எழுகின் றதொன்றே . யானை இறந்தது கேட்டுப் படை 
யெடுத்து வந்த புகழ்ச்சோழனாரது சீற்ற நிலையும் , அன்பினால் 
எழுகின்றதொன்றே . புகழ்ச்சோழனாரது சீற்றமோ பெரும் 
பொருள் பற்றி எழுகின்றது ; எனினும் , அஃது இமைப் 
போதில் அடங்கிநிற்கிறது ; அளவறிந்து , இடமறிந்து , போத 
றிந்து , ஆளறிந்து விளங்குகின்றது . சோழனார் சொல்லிய 
படி அச்சீற்றம் ஆடும் . சீற்றமே வடிவாய் எழுகின்ற சோழர் , 
சீற்றத்திற்கு அடிமை யல்லர் . சீற்றமே அவருக்கடிமை . 
அறிவின் கண்ணை மூடுகின்றதில்லை அச்சீற்றம் . அச்சீற்றம் 
கொண்டபோதும் அடியவர் திறத்தை மறவாது போற்று 
கின்றார் சோழனார் . இதனைச் சீற்றநிலை என்று சொல்லலாமே 
யன்றிச் சினநிலை , வெகுட்சிநிலை என்று சொல்லுதற்கில்லை . 
இராம கிருஷ்ணர் கூறியுள்ள புனைந்துரை யொன்று புகழ்ச் 


72 

அன்பு முடி 
சோழரது நிலையை விளக்குகின்றது . பாம்பொன்று பலரை 
யும் கடித்து வந்தது . அதன் அருகே எவரும் வாராது 
ஓடினர் . அறவண அடிகள் ஒருவர் அதனைக் கண்டு , அவ் 
வாறு செய்வது தவறென அப்பாம்பிற்கு உறுதிமொழி 
கூறிச்சென்றனர் . அன்று தொட்டு, அப்பாம்பு எவரையும் 
கடியாது வாழ்ந்து வந்தது . கடியாதிருத்தலைக் கண்ட சிறு 
வர் , அதன் மேல் கல்லெறியத் தொடங்கினர் . கல்லெறி 
யுண்டு வாடி வதங்கிய அப்பாம்பை , அவ்வறவணவடிகள் 
மறுமுறை கண்டபோது , அப்பாம்பு , அவரது உறுதிமொழி 
கேட்டே , அவ்வாறு துன்புறுவதாக முறையிட்டது அப் 
பெரியார் அதன்மேல் அன்புடையாராகி , யான் கடிக்க 
வேண்டா என்றேனே அன்றிச் சீறவேண்டா என்று கூறிய 
தில்லையே என்றெடுத்துக் காட்டினார் . பின்னர் அப்பாம்பு 
சீறத் தொடங்கியது . சிறுவரும் பெரியரும் ஓடி ஒளிந்தனர் . 
அப்பாம்பு சீறித் தன்னுயிரையும் காப்பாற்றிக்கொண்டு , கடி 
யாது பிறருயிரையும் காப்பாற்றியதாம் . " இப்புனைந்துரையிற் 
கூறியபடி புகழ்ச்சோழனார் . சீறுகின்றாரேயன்றிச் சினந்தெரி 
கின்றார் இல்லை . அதனாலன்றோ, இச்சீற்றம் , இனம் என்னும் 
ஏமப்புணையைச் சுடாது விடுகின்றது . எறிபத்தரது சீற்றம் , 
யானையையும் மாவெட்டிகளையும் வீழ்த்தி , அரசன் வரையும் 
சென்று பற்றி யெரிகின்றதன்றோ? இவ்வேற்றுமை ஒன்றை 
மட்டுமா காட்டுகின்றார் சேக்கிழார் ? சோழனாரது அருகி 
ருந்த மாவெட்டிகள் , யானைக்கொலையைத் தீங்கெனப் பழித் 
துச் சினந்து கூறுதலையும் , சோழனார் , அதனை, வென்றி என 
உயர்த்திச் சீறுதலையும் , முன்னரே கண்டோ மன்றோ ? ஒவ் 
வொன்றையும் , இவ்வாறு , தனிச் சிறப்பு நிலைபெறப் புனைந் 
துரைக்கும் பெருமை பெற்றாரே திருவருட்புலவர் ஆவர் . 


சிறப்பியல்புகள் 

73 
பல வேறு வழிபாடு : - சிவகாமியாண்டார் , எறிபத்தர் , 
சோழனார் என்ற மூவரது மனநிலைக் கேற்ப , அவர்களது வழி 
பாடும் வேறுபடுவதைச் சேக்கிழார் சுட்டுகின்றார் . சிவகாமி 
யாண்டார் இறைவனை எப்படி வழிபட்டார் என்பதனை 
முன்னரே கண்டோம் . எறிபத்தர், மறநிலையில் நின்றருளிய 
முன்னிலையில் , இறைவனை எண்ணும்போதெல்லாம் , இறை 
வனது மறநிலையே அவரது நினைவிற்கு வருகிறது . பாம் 
பணிந்த கோலமும் ( பன்னகாபரணர் - பாட்டு 40) யானை 
யைக் கொன்ற கோலமுமே ( மன்றவரடியார்க் கென்றும் 
வழிப்பகைகளிறே யன்றே ) அவர் நினைவிற்கு வருகின்றன . 
இன்பக் கூத்தாடும் மன்றினை நினைக்கும் போதும் , களிறுரித் 
துப் போர்த்த கடுஞ் சினக்கூத்தே நினைவிற்கு வருதல் 
காண்க . புகழ்ச் சோழனார் இன்ப மலர் மாலை சூடியிருப்ப 
தற்கேற்ப , இறைவனது இன்பவடிவையே எண்ணிப் போற் 
றுகின்றார் ; “ மன்றுள் என்றும் நிருத்தமே பயிலும் வெள் 
ளிக் குன்றவர் அடியவர் " என்று எறிபத்தரை யானையருகே 
கண்டபோது , இன்பமன்றகத்தும் இன்பக் குன்றகத்தும் 
இன்பவடிவாம் அம்மையோடிருக்கும் இறைவனோடுசேர்த்தே 
காண்கிறார் ; எறிபத்தரே யானையைக் கொன்றார் என அறிந்த 
போதும் , இசைவடிவாம் குழையணிந்த இறைவனோடும் 
ணைத்தே எறிபத்தரைக் கண்டு , இன்பத்திற்கெதிர் நிலை 
யாக நின்று தவறிழையார் , எனத் துணிவு கொள்கிறார் . 

முன்னிலையும் பின்னிலையும் : - எறிபத்தர் சினந்ததைக் 
கண்டு , நகைமுகங்கொண்டு இன்பக் கூத்தாடும் இறைவனது 
அடியார் எரிமுகங்கொள்வதோ " என்றே புகழ்ச்சோழனார் 
வருந்துகிறார் . " அம்பலவாணர் அன்பர் இத்தனை முனியக் 
கெட்டேன் " என்று வயிறுபிடிக்கிறார் ; முடிவில் யானைமேல் 


741 


அன்பு முடி 


ஏறித் திருக்கோயில் புகும்போதும் , கூத்தாசின் இன்பவடி 
வாய் நீள எடுத்த திருவடியை எண்ணிக் கொண்டே இன்ப 
வடிவாகின்றார் . 


பொன்னெடும் பொதுவிலாட னீடியபுனிதர் பொற்றாள் 
சென்னியிற் கொண்டு சென்னி திருவருள் கோயில் புக்கான் . ” 
எனவே, சோழனார் இன்பவடி வாம் கூத்தரசையே எண்ணி 
வாழ்கின்றார் . எறிபத்தர் மன மாறிய போது , அவரும் 
அக்கூத்தரசினை எண்ணிப் போகின்றார் எனச் சுட்டிக் 
காட்டும் சேக்கிழாரது பாவின் நுட்பத்தை என் என்பது ? 
அம்பல நிறைந்தார் தொண்டர் அறிவதற் கரியார் என்று 
செம்பியன் பெருமை உன்னித் திருப்பணி நோக்கிச் சென் 
றார் . " நோக்கி என்பதனால் கூத்தரசின் இன்பக் கூத்திற் 
கேற்றதோர் திருப்பணியையே இவர் நாடுவாராயினமை 
விளங்கவில்லையா ? யானையுரியையும் பாம்பையும் மறந்து , 
இன்பக் கூத்தையே எண்ணுகின்றார் எறிபத்தர் ; மறநிலையை 
மறந்து அறநிலையாம் இன்ப நிலையிலேயே நிற்கின்றார் . சிவ 
காமியாண்டாரோ மறநிலையையும் அறநிலையையும் ஒருங்கு 
புகழ்ந்தமை கண்டோம் . " களியானையின் ஈருரியாய் , புரம் 
வெந்தவியச் சீறும் சிலையாய் , மறலிக் கிறைமீள் செஞ் 
சேவடியாய் ” என்று மறநிலையையும் போற்றுகின்றார் ; “ அடி 
யார் அறிவே ” . " தெளிவார் அமுதே " என்று அறநிலையாம் 
இன்ப நிலையையும் போற்றுகின்றார் . இவ்வாறு இவர்கள் 
பல வேறு நிலையில் நின்றும் , ஓர் இறைவனையே பலவாறு 
வழிபடுதல் காண்க . 

அன்பு நிலைகள்: - அவ்வழிபாட்டிற் கேற்ப , அவர்கள் 
அன்பு நிலையும் வேறுபடுகின்றது . சிவகாமியாண்டார் அன் 


75 


சிறப்பியல்புகள் 


என்று 


போ ஒரு வடிவினது ; புகழ்ச்சோழர் அன்போ மற்றொரு வடி 
வினது ; எறிபத்தர் அன்போ வேறொரு வடிவினது . அம்மட் 
மோ ? எறிபத்தர் அன்பும் , முன்னிலை யன்பு , பின்னிலை 
யன்பு என வேறுபட்டு அன்றோ விளங்குகின்றது . எறிபத் 
தரது அன்பின் வளர்ச்சியே இப்புனைந்துரை என இதுவரை 
யும் கூறி வந்துள்ளோம் . ஈது உண்மையோ என் றன்றோ 
முன்னுரையில் இவ்வாராய்ச்சியைத் தொடங்கினோம் . 

. 
ஐயமும் தெளிவும் : - " இனைய வன்பெருந் தொண்டே 
மேலும் செய்து செல்கிறார் எறிபத்தர் எனச் சேக்கிழார் 
கூறுகின்றாரன்றோ. ஆளுடைத் தொண்டர் செய்த ஆண்மை 

மேலும் , அஞ்சாது அவர் யானையைத் தாக்கியதை 
யன்றோ, சேக்கிழார் , புகழ்கின்றார் . அவ்வாறானால் , எறிபத்தர் 
மன் மாற்றமடைந்து - உயர்நிலை பெறுவதை அவர், எங்குச் 
சுட்டுகின்றார் ? இவ்வாறெல்லாம் எண்ணங்கள் எழுவதும் 
இயல்பே . எனினும் , இதுவரையும் கூறிவந்த புனைந்துரையே , 
அம்மனமாற்றத்தைச் சுட்டவில்லையோ ஊன்றிப் 
பார்த்தல் வேண்டும் . திருவள்ளுவனார் , தீங்குசெய்தாரை 
ஒருத்தல் , பொறுத்தல் , தீங்கை மறத்தல் , தீயோர்க்கு 
அவர் நாண நன்னயஞ் செய்தல் , என நான்கு நெறிகளை 
ஒழுக்க ஏணியிலே படிப்படியாக உயர்ந்திருக்கும் பழுக்க 
ளாகக் கூறிச் செல்கின்றார் . ஒறுத்தல் நெறி , பொறுத்தல் 
நெறி , மறத்தல் நெறி , நன்னய நெறி என்ற இந்நெறிகளில் 
எறிபத்தர் , இப்புனைந்துரையில் படிப்படியாக உயர்கின்றார் 
அன்றோ. முதல்நிலையில் வேழத்தை ஒறுத்தும் , வேந்தனை 
வெறுத்தும் நின்ற எறிபத்தர் , பின்னிலையில் வேந்தனை 
வணங்கி வேழத்தின் மேல் அன்புபூண்டு அதனை அரசனோடு 
உலவிவர விழைகின்றார் . ஆதலின் , திருவள்ளுவர் கொள் 


என 


76 

அன்பு முடி 
கைப்படி எறிபத்தர் ஒறுத்தல் நெறியினின்றும் நன்னய் 
நெறியாம் இன்ப அன்பு நெறியிற் புகுகின்றார் அன்றோ ? 
சேக்கிழார்க்கும் இஃதே கருத்தர்யின் வன்றொண்டு என் 
றும் , " ஆண்மை " என்றும் , புகழ்வது . எறிபத்தரது பின் 
னிலையையேயாகும் . ஆளுடைத்தொண்டர் செய்த ஆண்மை 
என்ற பாட்டில், புகழ்ச்சோழரும் , எறிபத்தரும் , ஒருவரின் 
ஒருவர் திமிறிக்கொண்டு இறக்க முற்படும் காட்சியையே 
சேக்கிழார் உயர்த்திப் பாடுகின்றார் . தம்முயிரைத் தம் 
கையால் மாய்த்துக்கொள்ளப் புகுந்து கழுத்தை அரியும் 
எறிபத்தர் ஆண்மை யன்றோ ஆண்மை ! புகழ்ச் சோழர் 
கையினின்றும் வாளைத் தாம் வாங்கா திருந்தால் , அச்சோழர் 
தம்மைத்தாமே வெட்டிக்கொள்வர் என அஞ்சி , அவருயி 
ரைக் காக்கத் தம்முயிரைத்தர முந்திய அன்பு நிலையன்றோ 
உயரிய அன்புநிலை . யானையை வெட்டியதினும் இவ்வாண்மை 
சிறந்ததன்றோ? தம்மையும் இழக்க முந்திய இத்தொண் 
டன்றோ எதனினும் பெருவலியதாவது ? ஆதலின் , ஆண்மை 
என்றும் வன்றொண்டென்றும் இதனையே சேக்கிழார் 
புகழ்கிறார் என்க . " ஆண்மை " என்பதால் வேழ வென் 
றியையே குறிக்கின்றாரானால் , அவ்வடியார் தம்மைத் 
தாமே கொல்ல முன்வந்த தனிப் பெருந்தகைமையை 
அப்பாட்டில் சேக்கிழார் குறிக்கவில்லை எனல்வேண்டும் . 
இப்பெரியாரது பாடலுக்குக் குன்றக் கூறல் என்ற குற்றம் 
சாட்டவேண்டும் . நாவலர் பெருமானும் புகழ்ந்து கூறும் 
இவ்வுயிர் நிலையைச் சேக்கிழார் பெருமான் சுட்டாது 
விடுவாரா ? 

நம்பியாண்டர் நம்பியின் எறிபத்தர்: - சேக்கிழார், எறி 
பத்தாது வரலாற்றைக் கூறிச் செல்லும் போக்கினை , ஊன்றிப் 


சிறப்பியல்புகள் 

* 77 
பார்ப்போமானால் , யானையைக் கொன்றமையை முடிவு நிலை 
யாக , அப்புலவர் பெருமான் கொள்ளவில்லை , என்பது புலனா 
கிறது . மலர் பறித்த யானையையும் , மாவெட்டிகளையும் , 
வெட்டினார் என எறிபத்தர் வரலாற்றை 
ஊர்மதின் மூன்றட்ட வுத்தமற் கென்றோ ருயர் தவத்தோன் 
தார்மலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த 
ஊர்மலை மேற்கொள்ளும் பாக ருடல் துணி யாக்குமவன் 

ஏர்மதி மாமதில் சூழ்கரு வூரில் எறிபத்தனே . ” 
என்ற பாட்டால் கூறி , புகழ்ச் சோழர் , தாமும் தம்மைக் 
கொல்ல வாளை நீட்டிய வரலாற்றை , 
“ புலமன்னிய மன்னைச் சிங்கள நாடு பொடிபடுத்த 
குலமன் னியபுகழ்க் கோகன நாதன் குலமுதலோன் 
நலமன் னியபுகழ்ச் சோழன தென்பர் நகுசுடர்வாள் 

வலமன் னிய எறி பத்தனுக் கீந்ததோர் வண்புகழே . 
என்ற பாட்டால் பின்னே பாடுகின்றார் , நம்பியாண்டார் 
நம்பி . சேக்கிழாரோ, இவ்விரண்டு வரலாற்றையும் ஒன்று 
சேர்த்து இப்புனைந்துரையாகப் பாடுகின்றார் . 
எறிபத்தரது . புது வரலாறு : - யானையை 

யெறிதலே 
முடிந்த முடிபாகிய சிவப்பெருந் தொண்டானால் , எவ்வெவ 
வரும் உளங்கொள அதனை வேறு வகையிற் கூறியிருக்க 
லாம் அன்றோ! கொலை யென்று அஞ்சி நடுங்கா தவாறு பாடு 
தலைச் சேக்கிழார் அறியாரோ ? கீழ் வருமாறும் பாடலாம் 
அன்றோ? ( சிவகாமியாண்டர் முதுமையிலே தள்ளாடி நடக் 
கின்றார் ; யானை விரைந்து வருகின்றது . பூங்குடலையைப் 
பறிக்கின்ற வன்மையால் அவரையும் இழுக்கின்றது . யானைக் 
காலில் அதிபட நிற்கும் அந்நிலையில் , எதிரே வருகின்ற 


. 


78 

அன்பு முடி 
எறிபத்தர் , ஒரே பாய்ச்சலாகப் பாய்ந்து , யானையின் தும்பிக் 
கையை வெட்ட வரும்போது , தம்மை எதிர்த்த மாவெட்டி 
களையும் குத்துக் கோலாளரையும் தும்பிக்கையோடு ஒரே 
வீச்சில் வெட்டிக் குவித்துச் சிவகாமியாண்டாரைக் காப் 
பாற்றுகின்றார் . இவ்வாறு , நம்பியாண்டார் நம்பிகளது 
பாடலுக்கு உரை கூறுதல் கூடும் . 

தடுத்தல் நெறியும் ஒறுத்தல் நெறியும் : - பிறர் உயிரைக் 
காப்பது தற்காப்பினும் சிறந்ததன்றோ ? தற்காத்து நிற்கை 
யிலே பிறர்க்குத் துன்பம் நேரிடின் அதனைப் பழிப்பவர் 
இல்லை . தம் பொருளைக் காக்கும் பொருட்காப்பும் தற்காப் 
பேயாம் . காத்துத் தடுக்கக் கூடிய நிலையில் தான் பிறர்க்குத் 
துன்பமூட்டுதல் அறமாகும் . என் பேழையைக் கள்வனொரு 
வன் உடைக்கும் போது , என் வலியால் அவனைத் தடுத்தல் 
அறமேயாகும் . அவன் துன்புறுகின்றானே என என்னைப் 
பழிப்பவர் இல்லை . இதனைத்தான் ஆறுமுக நாவலர் எடுத் 
துக் காட்டும் சங்கற்ப நிராகரணம் விளக்குகின்றது . திரு 
டன் திருடிக்கொண்டு போய் விற்றபின் , அவனை நான் வருத் 
துதல் அறமாகாது . அந்நிலையில் எதனை நான் தடுக்கின் 
றேன் ? எதனை நான் காக்கின்றேன் ? பாடிகா வலாளரிடம் 
சென்று முறையிட்டு மன்றாடுதலே வழக்காகும் . காக்கும் 
காலம் போயது . ஒறுத்திடும் காலம் வந்தது . தடுப்பது என் 
தொழில் . ஒறுப்பது அரசன் தொழில் தம்மைப்பிறர் எதிர்த்த 
போது தற்காப்பும் பொருட்காப்பும் வேண்டிக் குடிகள் , எதிர்த் 
தவர்களைக் கொல்லுதல் கொலையாகாது . ஏன் ? அவர் எண் 
ணியது தற்காப்பே யன்றிப் பிறர் கொலையன்று . குடிகளுக் 
கேற்றது தடுத்தல் நெறி ; அரசனுக்கேற்றது ஒறுத்தல் நெறி . 
குடிகளே , ஒறுத்தல் , நெறியைக் கைப்பற்றின் நாடெலாம் 


சிறப்பியல்புகள் 


79 


ன 


போர் முழங்கும் . ஆதலின் , அரசனது ஒறுத்த னெறியைப் 
புகழ்வோர் , குடிகளது ஒறுத்தெனெ றியைப் பழிப்பர் . இஃது 
உண்மையானால் எறிபத்தர் ஒறுத்தனெ றியைப் பின்பற்றியது 
எங்கனம் உயர்நிலையாகும் ? தடுத்தல் நெறியில் எறிபத்தரைப் 
புகுவித்துப் பாடச் சேக்கிழார் அறியாரோ ? யாமறிந்த இவ் 
வரலாற்றுப் போக்கை , அருண்மொழிப் புலவர் அறியார்என 
எண்ணுதல் அறியாமையே யன்றோ ? செங்கோன் முறை 
யனைத்தையும் உணர்ந்த சேக்கிழார் , நம்பியாண்டார் 
நம்பியைப்பின்பற்றி , . எறிபத்தரானவர் தடுத்தல் - நெறி 
நின்று , யானையைக் கொன்று சிவத்தொண்டு ஆற்றுகின்றார் 
எனக் கூறாது , ஒறுத்தல் நெறி நின்றே தொண்டாற்றுகின் 
றார் எனக் கூறுவது தான் என்னை ? அரசனே கொடுமை 
புரிந்தபோது , குடிகள் , ஒறுத்தல் நெறி நிற்கலாம் என்ற 
அறத்திற்கு இங்கு இடம் இல்லை . எறிபத்தர் , முன்னிலை 
யில் அவ்வாறெண்ணி யிருந்தாலும் , பின்னர்ப் புகழ்ச் 
சோழனாரை நேரிற் கண்டபோது , கொடுங்கோன் மன்னன் 
என அவரைக் கூறியிருப்பரோ ? அவ்வகையாலும் , முன் 
னிலையில் தாம் செய்த தீங்கினைப் பின்னிலையில் உணர்கின் 
றார் எனல் வேண்டும் . 

நேற்றே முடிய வேண்டாவோ ? அன்றியும் , தடுத்தல் 
நெறி நிற்கின்றார் எறிபத்தர் என்றால் , அஃதோடு புனைந் 
துரை முடிவடைகின்றதன்றோ ? அஃதே முடிந்த முடிபா 
கும் . பின்னர்ப் புனைந்துரையை விரித்துரைத்தல் மற்றொன்று 
விரித்தலாகும் . அதுபற்றி யன்றோ பின்னைய வரலாற்றை 
வேறொரு புனைந்துரையாக வேறொரு பாடலில் கூறுகின்றார் 
நம்பியாண்டார் நம்பிகள் . ஆனால் , ஒறுத்தல் நெறி நிற்கின் 
றார் எறியத்தர் என்று கூறினால் , அதனினும் உயர்ந்ததொரு 


80 


அன்பு முடி 


நிலையைச் சுட்டுதல் கூடுமன்றோ ? அப்போதுதான் இருவர 
லாற்றையும் ஒன்றாக இயைவித்துப் பாடுதல் கூடும் . இது 
பற்றியே சேக்கிழார் , தமது புனைந்துரையில் , பூச்சிந்தியயானை 
யானது , அத்தெருவைக் கடந்த பின்னரே, அதனைப் பின் 
தொடர்ந்து சென்று எறிபத்தர் கொல்வதாகப் பாடுகின்றார் . 
சேக்கிழார் கூறுகின்றபடியும் நம்பியாண்டார் நம்பியின் 
பாடலுக்கு உரைகாண முடியும் அன்றோ ? 


அரசனைச் சினந்தது அறமேயோ : - நாம் காட்டியபடி , 
வேறு 

வகையில் இவ்வரலாற்றைப் புனைந்துரையாமை , 
எதிர்மறைச் சான்றேயாகும் . உடன்பாட்டுக் குறிப்பு 
களையும் இப்புனைந்துரையில் காண்கின்றோம் . இவ் 
வேழ வென்றியிலும் , சில குறைபாடுகள் தோன்றவே , 
சேக்கிழார் பாடுகின்றார் . யானை . மேலும் , மாவெட்டி 
கள் பாலும் , வேந்தன் மீதும் , சினம் கொள்கின்றார் எறிபத் 
தர் . யானையினையும் மாவெட்டிகளையும் சினந்து கொன்றது 
அறமே எனக் கொள்வோரும் , வேந்தனுக்குத் தீங்கு நினைத்த 
தை அறமென்று கூற முன்வாரார் . திருவள்ளுவர் கூறியபடி , 
இச்சினமென்னும் சேர்ந்தார்க்கொல்லி , அடியவரினமெனும் 
புகழ்ச்சோழனாகிய ஏமப்புணையையும் சுடுகின்றதன்றோ ? 
எறிபத்தரே பின்னிதற்கு வருந்துகின்றார் . அதற்குக் கழுவா 
யாக அன்றோ, தம் கழுத்தை அரிந்துகொள்ள முற்படுகின் 
றார் . பின்னும் , அம்பல நின்றவர் தொண்டர் அறிவதற்கரி 
யார் என்று செம்பியன் பெருமையையே யுன்னி , அதற் 
கேற்றபடி திருந்தியமைந்த தமது திருப்பணியை உள்ளத்தே 
வைத்து நோக்கிச் செல்கின்றார் . என் றன்றோ சேக்கிழார் 
கூறுகின்றார் . வேந்தனைச் சீறுகின்றமை ஒரு தீங்கேயாம் . 


சிறப்பியல்புகள் 


81 


மாவெட்டிகள் செய்த தீங்கு என்ன? : - மாவெட்டிகளைக் 
கொல்வதையும் ஒரு குறையாகவே சேக்கிழார் விளக்கி 
வைக்கின்றார் . மாவெட்டிகளைக் கொல்வது எதனாலே ? 
மாதங்கந் தீங்கு செய்ய வரு பரிக்காரர் தாமும் மீதங்குக் 
கடாவுவாரும் விலக்கிடா தொழிந்து பட்டார் என்று எறி 
பத்தரே கூறுகின்றார் . எறிபத்தர் அங்கு நிகழ்ந்ததை நேரிற் 
கண்டவரல்லர் . சிவகாமியாண்டாரும் , மாவெட்டிகளைப் பற் 
றிக் குறை கூறவில்லை . எறிபத்தர் , தாமாகவே இவ்வாறு 
உய்த்துணர்கின்றார் . எனினும் , சினத்தோடெழுந்த உய்த் 
துணர்வாதலின் , அது பிறழ்ச்சியுடையதெனச் சேக்கிழார் 
சுட்டுகின்றார் . அங்ஙனமாயின் , யாது நிகழ்கின்ற தெனச் 
சேக்கிழார் பாடுகின்றார் ? யானையானது , மாவெட்டிகன் 
வழி நில்லாது , அவர்களைத் தன்வழியே கொண்டு , 
தெருவிலே போய் முட்டுகின்றது ; சிவகாமியாண்டாரது 
பூங்குடலையைப் பறிக்கின்றது . காண்கின்றனர் மாவெட்டி 
கள் ; சிவகாமியாண்டாருக்கும் பிறர்க்கும் , தீங்கொன்றும் 
வேறு நேராதவாறு , அதனை , அப்புறம் கொண்டு செல்கின் 
றனர் . அவ்வாறு கொண்டு செல்கின்ற அருமையை , 


< மேல்கொண்ட பாகர் கண்டு விசைகொண்ட களிறு சண்டக் 

கால்கொண்டு போவார் போலக் கடிதுகொண் டகலப் போக ” 
எனப் பாடுகின்றார் சேக்கிழார் . மேலே , எறிபத்தர் மீது 
யானை பாயும் போதும் , மாவெட்டிகள் , அதனை அப்புறம் 
செலுத்திக்கொண்டு போக முயல்கின்றனர் . அவர்களால் 
இயலவில்லை . என் செய்வர் அம்மாவெட்டிகள் ? அடக்கி 
யாள முடியாத ஆனையை , அடக்கியாள வந்தமையே , அவர் 
கள்மேல் குற்றம் . திருவருளின் வழிநின்ற யானையைத் 

6 


82 


அன்பு முடி 


தம்வழியே திருப்புதல் , அவர்களால் ஆவதொன்றோ ? 
மாவெட்டிகளைக் கொல்கின் றமையையும் சேக்கிழார் விரிவா 
கப் புனைந்துரைக்கவில்லை . அதனை இரண்டு வரியில் சுருக்கிக் 
கூறி விடுகின்றார் . 


வெய்யகோற் பாகர் மூவர் ; மிசைகொண்டா ரிருவர் ; ஆக 

ஐவரைக் கொன்று நின்றார் . " 
எனக் கூறி முடித்து , இதனை அஞ்சிச் சேக்கிழார் ஓடுதல் 
காண்க . 

திருவருள்யானையைச் சினந்ததும் அன்போ: ? -- யானை 
யைக் கொன்றதிலேனும் , குற்றம் காணாதிருத்தல் கூடுமோ ? 
தடுத்தற்கன் றி , ஒறுத்தற்கென்று , யானையைக் கொல்லுதல் 
முறையோ ? திருவருளே இவ்வானையை , இவ்வாறு , இயக் 
கியதென்ற உண்மையைச்சேக்கிழார் , பின்னே , புனைந்துரைக் 
கின்றார் . திருவருள் வழிநின்ற யானையானது , எவ்வாறு 
பழியுடையதாகும் ? அதனை ஒறுத்தல் , திருவருளை ஒறுத்த 
லாகின்றது . இவ்வுண்மையை விளக்க அன்றோ, திருவருள் 
மொழி எழுகின்றது ? 

எறிபத்தரின் உயர்நிலை : -எனவே , வேழவென் றியா 
னது , எறிபத்தரது உயர்நிலையைக் குறிக்கவில்லை . அது 
பற்றியே , அந்நிலையில் நின்ற எறிபத்தர்க்கு , மடங்கலை ஒப்பு 
மையாகக் கொள்கின்றார் சேக்கிழார் . ஆனால் , அந்நிலையிலும் 
எறிபத்தர் , அன்பிற் சிறந்து விளங்குதலைக் காண்கின் 
றோம் . அதனினும் உயரிய ஒரு கடவுளன்புநிலை யுண்டென் 
பதனையும் , அதனை எறிபத்தர் எவ்வாறு அடைகின்றார் என் 
பதனையுமே சேக்கிழார் புனைந்துரைக்கின்றார் . இது கருதியே , 
இப்புனைந்துரை அன்பின் வரலாறே யன்றி , கொலையின் வா 


சிறப்பியல்புகள் 


லாறு அன்று என இதனை , முன்னுரையிற் புகழ்ந்தோம் . 
அன்பின் வளர்ச்சியைச் சேக்கிழார் பெருமான் போல , உயி 
ரோவியமாக , எழுதிக்காட்டுவோர்சிலரே ! அங்ஙனமிருந்தும் , 
இவ்வரலாற்றில் , எறிபத்தரது வேழவென் றியே சிறந்ததென் 
பார் , தம்முடைய கொலைத்திறத்தைப் புகழ்கின்றாரே யன்றிச் 
சேக்கிழாரைப் புகழ்கின்றார் அல்லர் . அடிமையாகி நின்றோர் , 
வாளேந்திப் போர் புரிய வலியற்றபோது , வாயிலேனும் 
போரைப் பற்றிப் பேச எண்ணி , பிறரைக் கொல்வதே பேர 
றம் என வாய்ப்பேச்சுப் பேசிய பிற்காலக் கொள்கையை , 
உரிமை கூத்தாடிய பெரியபுராணத்திற் புகவிடுவது , பெரும் 
பழியாகும் . இயற்கை வழியே சென்று , துன்பத்தை எல்லாம் 
மறந்து , சேக்கிழார் புனைந்துரைக்கும் அன்பாற்றில் யாமும் 
மூழ்கித் திளைக்குமாறு , இன்பவடிவாம் இறைவன் , அருள் 
புரிவானாக . 


இணைப்பு -1. 
எறிபத்த நாயனார் புராணம் 


மழவை - மகாலிங்கையர் உரை 

( பாட்டுக்கள் கட்டுரையில் வந்துள்ளன ) 
1. வளம் பொருந்திய நீரினைப்பெற்ற பூமியில் , இளமை 
யாகிய ரிஷபத்தை வாகனமாகவுடைய சுவாமியினிடத்தில் , அன்பு 
வைத்தவர்களுக்கு , ஆபத்து வந்தபோது , சீக்கிரத்தில் வந்து , 
அதை நீக்குவதற்குத் தக்க செய்கையைச் செய்கின்ற குணத்தை 
யுடையவராய் , அளவற்ற புகழினை அடைந்து சிறந்த எறிபத்த 
நாயனாரது பெருமையானது , நம்மாற் சொல்லப்படும் தன்மையை 
உடையதல்லதா யிருந்தாலும் , எனக்குள்ள ஆசையாற் சொல்லத் 
தொடங்கினேன் . 

2. மகாமேரு கிரியில் தன்னுடைய புலிக்கொடியானது 
நின்று பிரகாசிக்கப் புதியனவாக எழுந்துள்ள மலைகளை இடித்து 
நிரவி , அங்கனம் நிரவப்பட்ட இடமே நடப்போர்க்கு நேர் வழி 
யாகச் செய்து , முன்னிருந்த சுற்று வழியை யடைத்த சோழன் - 
புகழால் நிலைபெற்ற அனபாயச் சோழன் - இவர்களுடைய சிறந்த 
வமிசத்தார்க்குப் பெருமையுற்ற நகரமாயிருக்கின்றது , வெகு 
நாளா யிருக்கின்ற கருவூரென்று சொல்லப்பட்ட பிரகாசம் 
பொருந்திய மணிகள் பிரகாசிக்கின்ற வீதியினையுடைய ஊர் . 

3. தேவர்கள் , களிப்புற்று நிறைந்து வாசஞ்செய்யும் 
தேவேந் திரனுடைய அமராவதி நகரமும் , தாழ்வை யடையும்படி 
யாகப் பெரிதாயிருக்கின்ற மதிலை , மேகங்கள் சூழ்ந்துகொண்டி 
ருக்கும் ; பர் தியாயிருக்கின்ற வீடுகள் ஆகாயத்தை அளாவி யிருக் 
கும் ; வாசல்களில் தோஷமில்லாத ரத்த மாலைகள் தொங்கவிடப் 


86 


அன்பு முடி 
பட்டிருக்கும் ;. சோலைகளில் புட்பங்களால் வாசனையுண்டாயிருக் 
கும் ; தேன் பொருந்திய மலர்கள் கூந்தலிற் சூழ்ந்திருக்கும் ; சில: 
ஸ்திரீகளுடைய முகமாகிய சந்திரர்கள் தெருவிற் பிரகாசிக்கும் . 

4. மதத்தையுடைய யானைகள் நீர்த் துறையில் விளையாடும் ; 
சந்தோஷத்தையுடைய மயில்கள் முல்லை நிலத்தில் ஆடிக்கொண் 
டிருக்கும் ; முத்து முதலான .மணிகள் நெருக்கமாகப் பதிப்பிக்கப் 
பட்ட சபையில் நடனஞ் செய்கின்ற மாதர்கள் கூந்தலில் வண்டு 
கள் முழங்கும் ; மிகுந்த பிரகாசம் வீதியில் தோன்றக் கட்டப்பட்ட 
கொடிகள் சூரியன்மேல் உராய்ந்து ஆடும் ; விசாலமாகிய நீண்ட 
பூலோகத்தார் கொண்டாடும் ஒப்பற்ற அந்த நகரத்தின் வளமா 
னது இத்தன்மையதாயிருக்கின்றது . 

5. நிலைபெற்ற சிறப்பினாற் பெருமை யடைந்து வளம் 
பொருந்திய அந்த நகரத்தில் , தேவர்களும் கூட்டமாக வந்து 
பொன் மயமாகிய மதிலைவலஞ்செய்து தொழத்தக்க மகிமையினை 
புடைத்தாய்க் களங்கமின்றிக் கலந்த அன்பிற் சிறந்த தொண்ட 
ருடைய மனதில் இடைவிடாமல் வீற்றிருக்கும் அத்தன்மையினை 
புடைய பரமசிவன் எழுந்தருளி யிருக்கிறதற்கு இடமாயுள்ளது 
யாதெனின் , ஆதிலை யென்னுங் கோயிலாம் . ( கருவூரில் இருக்கும் 
சிவன் கோயிலுக்கு ஆநிலை என்று பேர் ) 

6 . சகல விஷயங்களும் அடங்கியிருக்கின்ற வேதங்களா 
லும் அளவிடுதற்கரிய பரமசிவனை , இனிமை பொருந்திய அந்த 
ஆலயத்தில் , மயக்க வழியை நீக்குகின்ற ஆகமத்திற் சொல்லி 
மிருக்கிற விதிப்பிரகாரம் வழிபடுகின்ற செய்கையையுடையவராகி , 
இருள் போல் கரிய நிறத்தையுடைய விஷமானது அடங்கியிருக் 
கின்ற கழுத்தையுடைய சுவாமிக்கு , அடிமைத்தொழில் செய்ய உரி 
யவராகிய பக்தர்களுக்குப் பெரிய தொண்டு செய்கின்றவர் யாவ 
ரெனின் , எறிபத்த நாயனார் என்று சொல்லப்பட்டவராம் . 

7. செழுமை பொருந்திய உலகத்தி லெல்லாவிடத்திலும் 
நிலைபெற்ற சைவ சமயாமானது விருத்தியாக , நெருப்பின் நிறம் 


87 


உரை 


போல் விளங்குகின்ற சடையினையுடைய பரமசிவனடியார்களுக்கு 
ஆபத்து வந்த காலத்தில் , குகையில் நின்று புறப்படுஞ் சிங்கம் 
போலத் தோன்றி ,. ஆபத்துக்குக் காரணமாயிருந்தவர்கள் பலம் 
அழியவெட்டி ரக்ஷிக்கின்ற - பழமையாகிய வேதங்களால் துதிக் 
கப்பட்ட மகிமை பொருந்திய சுவாமியினுடைய மழுவாயுதம் 
போன்ற - மழுவைத் தாம் கையில் தரித்துக்கொள்ளப்பெற்றவர் . 
( பரசு என்பது உருபும் பொருளுமுடன் தொக்கதொகை . ) 

8. எறிபத்தநாயனார் இவ்வாறு இருக்குங்காலத்தில் , ஆநிலை 
யென்னும் கோயிலில் வீற்றிருக்கின்ற சுவாமிக்கு உறுதியான 
அன்புபெற்ற சிவகாமியாண்டா ரென்கிற பெயர்பெற்ற புண்ணிய 
முள்ள ஓர் பெரியவர் , புட்பங்களைக் கொய்து இவைகளால் கட்டப் 
பட்ட மாலைகளைச் சாத்தி , நிறைந்த பக்தியோடு நடக்கின்றவர் ; 
ஒரு நாளில் முன் தாம் நடந்தது போல , 

9. விடியற்காலத்தில் நித்திரைதெளிந்து ,ஆற்றிற்குப்போய் 
நீரில் முழுகி , வாயை வஸ்திரங்கொண்டு கட்டி , மண நிறைந்துள்ள 
மலர்கள் மிகுந்திருக்கின்ற நந்தனவனத்திற் போய் ஆராய்ந்து , 
மணக்கின்ற நல்ல அரும்புகள் மலரும்போது , தெய்வங்களுக்கெல் 
லாம் நாயகராயிருக்கின்ற பரமசிவனுக்குச் சாத்துவதற்கு யோக் 
கியமான பூக்களைப்பறித்து ,- (உம்மை அசை ; எச்சவும்மையாக்கு 
வாருமுளர் . ) 

10. அழகாகிய பூக்கூடையைப் புஷ்பங்களால் நிரப்பிக் 
கொண்டு , இருதயத்தில் பரிசுத்தமாகிய அன்புபெற்று , மலர் 
போன்ற கையினிடமாகத்தண்டு ஏந்தி , அந்தச்சிவாலயத்தை நோக் 
கிச் சுவாமிக்கு மாலைசெய்து சாத்த வேண்டிய காலத்தில் , தாம் 
போய் உதவும்படியாக , விரும்பிச் சீக்கிரத்தில் வந்துகொண்டிருக் 
தார் . 

11. அத்தன்மையையுள்ள சிவகாமியாண்டார் வரும்போது , 
இப்பால் , வளம்பொருந்திய அந்தப் பட்டணத்தில் , நிலைபெற்ற 
அரசர்களாகிய சோழராஜாக்கள் மரபில் தோன்றிய புகழ்ச்சோழ 


88 

அன்பு முடி 
ருக்குரியதாய்ச் சத்துருக்களுடைய முன்னணிச் சேனையை நாசஞ் 
செய்கின்ற பட்டவர்த்தனமெனப் பெயர் அடைந்து பெருமை 
பொருந்திய வெவ்விய யானையானது , திருவிழா நடக்கின்ற மகா 
தவமியின் முதல் நாளில் , 

12. காவேரித் துறையில் நீராடி , மங்களகரமான அலங் 
காரத்தைப்பெற்று மிகுந்த களிப்போடு மதங்கள் சொரிய , எதிரே 
வாரா நின்றவர்கள் நாற்புறத்திலும் விலகிப்போக , யானைக்கு 
முன் குத்துக்கோற்காரர் ஓட , உயர்ந்த பெருமை பொருந்திய 
மலைபோலக் காணப்பட்டு விரைவாக வந்து , - ( பரிக்காரராவது 
யானைக்கு முன்பாகப் போய்க்கொண்டு , அதன் வருகையை எதிரே 
வருகின்ற மனிதர்க்குத் தெரிவித்து விலகும்படி செய்து , அது 
மாறுபடும் காலத்தில் அடக்கும்பொருட்டு ஈட்டியைக் கையில் 
வைத்துக்கொண்டிருப்பவர்களாம் . பரித்தல் - தாங்குதல் . காரர் 
செய்பவர் . எனவே ஆயுதத்தைத் தரித்திருக்கிறவர்களெனப் 
பொருள் பெற்றாம் . பரிக்காரர் என்பது குதிரையில் ஏறிச்செல் 
வோரெனினும் பொருந்தும் .) 

13. வெற்றி பொருந்திய மதங்கொண்ட அந்த யானையா 
னது , தன் மேலேறிக் கொண்டிருக்கின்ற பாகரோடும் போய் , ஒரு 
வீதியில் விரைவாகச்சென்று, தனக்கு முன்னே சிவகாமியாண்டார் 
போய்க்கொண்டிருக்கக் கண்டு , அவர் பின்னே தொடர்ந்தோடி , 
அவர் கையில் தாங்கிய வன்மையாகிய ஒப்பற்றகோலில் தொங்கிக் 
கொண்டிருக்கும் புஷ்பக்குடலையைப் பிடித்துப் பறித்துச் சிதறின 
அளவில் , 

14. ஏறியிருக்கின்ற பாகர்கள் , அந்தச் செய்கையைப் 
பார்த்து ,விசைகொண்ட யானையைச் சண்டமாருதத்தாற் கொண்டு 
போகப் பட்டவர்களைப்போல் , தங்களை விரைவித்து கொண்டு 
போகும்படி முடுக்க , பூணூல்தரித்த மார்பினையுடைய சிவகாமி 
யாண்டார் , அதைப் பார்த்துப்பதைத்துக் கோபித்து மதங்கொண்ட 


89 


உரை 


யானையின் பின்னே சென்று , அதைத் தண்டத்தைக்கொண்டு அடிக் 
கப்போனார் . 

15. அப்போது , சிவகாமியாண்டார் , எட்டா திருக்கும்படி 
யான விசையில் வலிமைபொருந்திய யானையானது தொலைந்து 
போக , பெருமைபொருந்திய உண்மையான தொண்டரானவர் . 
மூப்புப் பருவத்தால் சீக்கிரமாக யானையின்பின் தொடர்ந்தோடு 
வதற்குச் சக்தியில்லா தவராய்த் தவறிவிழுந்து , தமதுகைகளைத் 
தரையில் மோதியடித்து எழுந்திருந்து நின்று , சொல்லுதற்குக் 
கூடாத துக்கம் அதிகப்பட்டுக் கோபித்து , முன்பாகச் சிவதா 
வென்னுமொழியைச் சொன்னார் . (சிவதா என்பது நன்மையைச் 
செய்கின்றவனே யெனப் பொருள் கொடுக்கும் வடமொழியாம் . 
அது இங்கே சுவாமியைக் குறித்து இடு முறைப்பாட்டில் வந்தது ; 
அவர் ஆபத்துவேளையில் அடியார்களைக்காப்பாற்றுகிறவராதலால் . ) 

16. செருக்கடைந்த யானையினிடத்தில் நின்றும் உரித்த 
தோலினை தரித்த சுவாமீ , அடியேனுக்கு நன்மையருள் செய்யும் . 
எளியவர்களை வலியர்களாகும்படி செய்கின்ற ஆண்டவரே , உதவி 
யருளும் . அன்பினையுடைய அடியாரது அறிவாக நின் றவரே , 
சகாயஞ் செய்தருளும் . தெளிவாகிய நிறைந்த அம்ர்தம் போன்ற 
வரே , காப்பாற்றி யருளும் . ( கர்மமே பிர்மம் எனச் செருக்குற்ற 
தாருகாவனத்து ரிஷிகள் , சுவாமியைக் கொல்லுவதற்காக , யாக 
மொன்று செய்து , அதனில் நின்றும் ஓர் யானையை எழுப்பியனுப்ப , 
அதைக்கொன்று தோலினையுரித்துப் போர்த்துக் கொண்டாராத 
லின் , கஜத்தினது சருமம் , போர்வையாகக் கொள்ளப்பட்டது . 
யானையினீருரியாய் என்றார் , யானைக்கு நீர் வைரியாதலால் , இந்த 
யானைக்கும் நீர் அங்கனம் ஆகவேண்டுமென்னுங் கருத்துள்ளவர் 
என்பது தோற்றுதற்கு . சிவதாவென்பது இவ்விடத்திற் குறிப்பு 
வினைமுற்று .) 

17. கங்காநதியையும் சந்திரனையும் தரித்தசடையின் 
மேல் , அர்ச்சிக்கிறதற்குத் தகுதியாகிய புஷ்பங்களை , யானை சிந்தக் 


90 


அன்பு முடி 


கூடுமா ? வேதாகம விருத்தமான கொடுஞ் செய்கைகளை மன 
தில் நினைத்த அசுரர்களுடைய முப்புரங்களும் நீறாக வெந்தழி 
தற்குச் காரணமாகப் பிடித்த மகாமேருவாகிய வில்லையுடையவரே 
அனுக்கிரகஞ் செய்தருளும் . ( முப்புரங்களும் 

வெந்தழிகிற 
தற்குக் சுவாமியினது நகையே அன்றி , வில் முதலானவை காரண 
மாகாமற் போயினும் , முதலில் அவைகளையே ஏ துவாக எண் 
ணிப் போர்க்கோலங்கொண்டாராதலின் , சிலைக்குச் சிறப்புண் 
டாகக் கூறினார் . இதனால் மகாமேருவும் வணங்கி வசப்பட்டிருக் 
கும் உமக்கு , இந்த யானையோ ஒரு பொருட்டாக நிற்கும் என்பது 
தோன்றிற்று .) 


எண்ணி 


18. " தஞ்சமென்று உம்மை அபயஸ்தானமாக 
அடைந்த எளியவராகிய மார்க்கண்டேயருடைய 

நெஞ்சத் 
திலுள்ள துக்கங்கெட , எதிராகத்தொடர்ந்து ஓர் மேகம் போன்று 
நருங்கிவந்த யமனுக்காக , சிறிதளவு நீண்ட அழகிய சிவந்த 
திருவடியையுடையவரே , அனுக்கிரகஞ் செய்தருளும் . (வீழ் 
என்பதை அகரங் குறைந் துநின்ற செயவெ னெச்சமாக்கி , மேகம். 
போல் வீழ , என்று பொருள் கூறினும் பொருந்தும் . செம்மை அழ 
கில் நின்றது . இறை நீளுதல் - மெல்ல உதைத்தல் . அதனாலே 
யே எமன் மாய்தலால் சுவாமியின் வலியானது ஒப்பற்றதென்று 
குறிப்பிக்கப்பட்டுள்ளது ; நமனை மாய்க்கிறதற்கு மனதில் ஒருப்பட்டு 
உதைக்க இல்லை யென்பது தோன்ற நீள் , என்று திருவடியின் 
தொழிலாக்கினார் .) 

19. விஷ்ணுவினாலும் அறியக்கூடாத சிவானுபவ மார்க் 
கத்தை , மிகவும் அறிந்தடையும்படியாக , அடிமைத்தனத்தை 
வகித்து , திருவூழியஞ் செய்கின்ற அடியார்களின் சிவபக்தருடைய 
வகையில் , என்னை எதிற்சேர்ந்தவனாக நினைத்துவந்தனுக்கிரகம் 
பண்ணுவர் , என்றும் அழிவில்லாத முதல்வராகிய பரமசிவனார் 
என்று சொல்ல , 


உரை 


91 


தொழுது , 


20 . இவ்வகையாகச் சிவகாமியாண்டார் முறையிட்டுச் 
சொன்ன வார்த்தையை , எதிரே வாராநின்ற எறிபத்தநாய 
னார் கேட்டு , முன்னமே நெருப்பைப்போற் சுடும்படி பெருமூச்சு 
விட்டு அதிக கோபங்கொண்டு , " சபாநாதருடைய அடியார்களுக்குப் 
பரம்பரையாகச் சத்துருவாயுள்ளது யானையல்லவோ ? ஆதலால் 
அதைக்கொன்று கீழேவிழத் தள்ளுவேன் என்று கொலைக்கேது 
வாயிருக்கின்ற மழுவாயுதத்தை யெடுத்துக்கொண்டு வந்தார் . 

21. வந்த எறிபத்த நாயனார் , முறையிட்டழைத்த சிவகாமி 
யாண்டாரைக்கண்டு 

" சுவாமீ , உம்மை இப்படி 
வருத்தமுற வலிய துன்பத்தைச் செய்த யானை எவ்விடத்தில் போ 
யிற்று ” என்று கேட்க , அவர் , “ நமது ஆண்டவர்க்குச் சாத்தவேண் 
டிக்கொண்டுவந்த புஷ்பங்களைச் சிறிது நேரத்துக்கு முன் என்கையி 
லிருந்து பறித்துப் பூமியில் இறைத்துவிட்டுத் தப்பிப்போய்க் 
கொண்டிருக்கிறது இந்தத் தெருவின் வழியாக ” என்றுசொன்னார் . 

22 . எறிபத்த நாயனார் கோபங்கொண்டு , இனியிந்த 
யானையானது எப்படித் தப்பிப் பிழைத்துக்கொள்ளும் " என்று 
கூரியவாயின் வழியாக நெருப்பைக் கக்காநின்ற கையிற்பிடித்த 
மழுவாயுதமும் தாமும் , வடவாமுகாக்கினியும் சண்டமாருதமும் 
போல் , மிகுந்த விசையாகச்சென்று , போர் செய்யும் திறத்தை 
யுடைய யானையைத் தொடர்ந்து பிடிக்குஞ் சிவப்பாகிய நிறமுள்ள 
கண்களையுடைய ஒளி பொருந்திய சிங்கம் போன்று , யானையைக் 
எட்டினார் . (வாள் என்பதற்கு , வாள் போன்ற நகங்கள் எனக் கூறி 
னும் பொருந்தும் .) 

23. அன்பராகிய எறிபத்தநாயனார் , யானையைக்கண் 
போது , இது , சுவாமி , முன்னே கொன்று , தோலுரித்த அந்த 
யானைக்குச் சமானமாயிருப்பது போலும் என்று நினைத்துத் தேவர் 
களும் , பூலோகத்தில் உள்ளவர்களும் ,வந்து தடுத்தாலும் , கோபித்து , 
இரத்தம் சிந்தும்படியாகத் துண்டஞ்செய்து , கொன்றுவிடுவேன் ” 


92 


அன்பு முடி 


என்று , பிரகாசம் பொருந்திய மழுவாயுதத்தைப் 

பலங்கொண்டு 
வீசி , காலால் எழும்பி யானைமேல் நடுங்கப் பாய்ந்தார் . 

24. எறிபத்த நாயனார் பாய்ந்தவுடனே , அதிகவேகத் 
தோடு , அவர் மேற்செலுத்தா நின்றபாகரைத் தாங்கிக்கொண்டு 
சீறி , காய்ந்த நெருப்புப் பொறிகளைக் கக்காநின்ற கண்களை 
உடைய யானையானது , கோபங்கொண்டு பக்தர்மேலே திரும்பின 
அளவில் , அதினுடைய பாய்தலைத் தடுத்து , எதிர்த்து , நிலத்திற் 
நோயும்படி நீண்டிருக்கும் ஒப்பற்ற பருத்த துதிக்கையானது 
அற்று விழும்பாடியாக ,மழுவாயுதத்தினாலே ,துணித்தார் . ஆதலால் , 
பயமானது தலைமையாகிய அன்பிற்கு முன்னே எதிர்த்து நிற்கு 
மோ . ( தாய்தலை - தொகுத்தல் விகாரம் . ) 
25. கரியமலைபோன்ற யானையானது , 

துதிக்கையை 
வெட்டின அளவில் , சமுத்திரம் முழங்குவதுபோலக் கூச்சலிட் 
இக் கீழே விழுந்து புரள , அருகில் வந்து கொண்டிருந்த வெப்பமா 
கிய குத்துக் கோல்களைத் தரித்த மூவரும் , மேலேறிக் கொண்டி 
ருந்த பாகர் இருவரும் , ஆகிய ஐந்து மனிதர்களையும் , சங்கரித்து 
நின்றார் , அரியமலை போன்ற தோள்களையுடைய எறிபத்த நாயனார் . 

26. எறிபத்த நாயனாரால் வெட்டுப்பட்டு விழுந்தவர்கள் 
தவிர , யானைக்குச் சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் , ஓடி , தேன் 
விரிந்த மாலையைத் தரித்த புகழ்ச் சோழராசாவினது அரண்மனை 
வாயிலைக் காக்கின்றவர்களைப் பார்த்து , ஒருவனால் பட்டவர்த் 
தனமென்கிற யானையும் இறந்து , பாகர்களும் இறந்தார்கள் என்று 
நீங்கள் சீக்கிரத்தில் சென்று இராசாவுக்குச் சொல்லுங்கள் என் 
றார்கள். ( கேடுண்டு என்பது , உண்டற்குரிய வல்லாப்பொருளை 
உண்டெனபோலக் கூறலுமியலுமே , என்பதனால் வர்தது . ) 

27. அவர்கள் சொன்ன வார்த்தையை , அழகிய வாயில் 
காப்போர்கள் கேட்டு , இராசாவின் சமுகத்தை அடைந்து , 
கரகண்டை சப்திக்கின்ற அவரது பாதத்தை வணங்கி நின்று 
கொண்டு , “ ஒரு சத்துருவும் இல்லாத மன்னனே , உமது பட் 


93 


உரை 


ளானது 


டத்து யானை இறக்கும்படி , சில மனிதர்கள் கொன்றார்களென்று 
பாகர்சொல்லுகின்றார்கள் ” என உரைத்தார்கள் . ( செற்றனர் 
சிலராமென்றது , எறிபத்தநாயனாரையும் சேர்த்தற்கு . ) 

28. புகழ்ச்சோழரும் , இந்த வார்த்தையைக் கேட்ட 
அளவில் , மாறுபாடில்லாமல் உலகத்தைக் காக்கின்ற தோள்க 
வண்டினங்கள் 

எங்கள் வாழ்ந்திருக்கும மாலையிலும் பிரா 
காசித்து பூரிப்படைய , அளவில்லாத கோபங்கொண்டவரானபடி 
யால் , யார் யானையைக் கொன்றவர்கள் என்று கேட்கும் அவகாசமு 
மில்லாதவராகி , இளஞ்சிங்கக் குட்டிபோல் , அழகு பொருந்திய 
மணிகள் பதித்துள்ள அரண்மனைவாயில் நின்றும் வெளிப்பட , 
29 . 

இராசாவானவர் ஒருவராய்ப் புறப்பட்ட நிலைமை 
யைப் பார்த்து , அவருடைய சேனாதிபதிகளும் , தங்களுடைய 
ஆணையின் கீழ்ப்பட்டிருக்கும் சேனைகள் , அதிசீக்கிரமாய் எழுந்து 
வந்து , இராசாவை நாற்புறத்திலுஞ் சூழும்படி , பறைசாற்றுவிக்க , 
ஆகாசத்தின் விரிவிடமெல்லாம் , அழகு பொருந்திய வஸ்திரக் 
கொடிகள் மறைக்க , சூத்திரம் வைத்திருக்கின்ற தேர்களும் , குதி 
ரைகளும் , நடுவில் நடுவில் யானைகளுமாய் நிரம்பி , - 

30. வில் , வேல் , வாள் , தண்டாயுதம் , பிண்டிபாலம் , 
வலிய இருப்புலக்கைகள் , சக்கரம் , 

மழுவாயுதம் , சூலம் , 
இவை முதலாகிய அநேக ஆயுதங்களைத் தாங்கிக்கொண்டு , அழ 
கிய வீரகண்டையைத் தரித்து , யுத்த விஷயத்தில் , தாட்சணியமில் 
லாத அளவில்லாத வீரர்கள் , சூழ்ந்து பல விடத்தில் நின்றும் 
எழுந்தார்கள் . ( கொட்புற்று , என்பதற்கு , போர்க்குச்செல்லும் 

இடசாரி வலசாரியாகச் சுற்றிப் பலவித்தியாசமான 
அவ்வித்தையின் தொழில்களைச் செய்தென்று பொருள் கூறுத 
லும் ஒரு பட்சம் . ) 

31. சங்க வாத்தியமும் , தாரையும் , காளமும் , ஆழ்ந்து 
முழங்குகின்ற ஒலியையுடைய பேரியும் , வெவ்விய நாதத்தைக் 
கொடுக்கின்ற பம்பையும் , தண்டையும் ,பெருமை பொருந்திய உடுக் 


போது , 


94 

அன்பு முடி 
கையும் , திமிலையும் , முழங்கச்செய்து , மற்றும் வேண்டிய ஒலி மிகு 
தற்கு ஏதுவாயிருக்கும் வாத்திய விசேஷங்களெல்லாம் , போர் 
செய்யும் படைகள் அழகாய் நெருங்கினதினாலே , ஆகாயத்தில் சஞ் 
சரிக்கும் மேகக்கூட்டங்களின் ஒலிநாணும்படியாக , சேனைகளின் 
மருங்கே , சத்தித்து , எவ்விடத்திலும் கேட்ப , - ( தட்டல் என்பது , 
எல்லா வாத்தியங்களுக்கும் சொல்லக்கூடாதாகையால் , முழங் 
குதெலென , அதற்கு , ஆகுபெயர்ப்பொருள் கொண்டோம் . அல்லது , 
தட்டப்படும் வாத்தியங்கள் அநேகமாதலால் மிகுதிபற்றிக் கூறினா 
ரெனினும் பொருந்தும் .) 

32. பேரி வாத்தியத்தின் முழக்கமும் , பிரகாசம் பொருந் 
திய ஆயுதங்கள் ஒன்றினோடொன்று தாக்குதலால் உண்டான 
முழக்கமும் , குதிரையின் கழுத்தி லணிந்த ஒழுங்காகிய சதங்கை 
மாலைகளின் முழக்கமும் , யானை வீரிடுகிற முழக்கமும் , விசால 
மாகிய தேரோடுதலா லுண்டாகிய முழக்கமும் , சுத்த வீரர்களு 
டைய கர்வத்தால் உண்டாகியமுழக்கமும் , மிகவும் ஒன்றாய்ச் 
சேர்ந்தெழும்பியபோது , ஊழிக்காலத்தில் எழும்பிய மேகத்தோடு 
சங்கார காலத்தில் பொங்காநின்ற சமுத்திரத்தின் கோஷம் போல , 
முழங்கிற்று . 

33. அலங்கரிக்கப்பட்டுள்ள ரதகச துரபதாகியாகப் பரவி 
யெழுகின்ற சேனைகளெல்லாம் , பூமியில் ஊழிக் காற்றானது 
மேலும் மேலும் அடித்தெழும்பி வருகின்றதுபோலத் தோன்றக் 
குளிர்ச்சியாகிய கிருபை பொருந்திய குடையையுடைய புகழ்ச்சோழ 
ராசனானவர் , சேனைகள் தமக்குப் பின்னே தொடர்ந்து வரத் தாம் 
ஒரு உயர்வாகிய குதிரையின் மேல் ஆரோகணித்து , அரசர்கள் தங் 
கிய வீதிவழியாகச் சென்றார் . ( இராசனுக்குள்ள கிருபையைக் 
குடைக்கு ஏற்றி , அளிக்கவிகை மன்ன , என்றார் . ) 

34. புகழ்ச் சோழராசரானவர் , கடியவிசையிற் சென்று 
யானையோடு பாகர்களும் விழுந்திறந்த அமர்க்களத்தின் அருகில் 
சென்றார் . சத்துருக்களைப் பார்க்காதவராய் , காந்தியை வீசு 


உரை 


95 . 


கைய 


கின்ற ஒப்பற்ற மழுவாயுத மொன்றைக் கையில் தாங்கித் துதிக் 

யன்றி வேறு இரண்டு பெரியகைகளை மாத்திரம் உடைய 
கொலைசெய்யும் யானை போன்று நின்ற எறிபத்தநாயனாரைக் கண் 
டார் . ( எறிபத்தநாயனார் சிவபக்தரா தலால் , அவரைச்சத் துருவாக 
நினைக்காமல் , வேறுசத்துரு இருக்கவேண்டும் என நினைப்பவர் , 
பகைப்புலத் தவரைக்காணான் என்றார் . ) 

35. பொற்பொடிகள் தவழ்கின்ற அருவியாற்றினையுடைய 
மலைபோல் புரண்டுகொண்டிருக்கும் யானைக்கு முன்னே நிற்கின் 
றவர் , கனகசபையில் எக்காலத்திலும் தாண்டவஞ் செய்தருளு 
கின்ற கைலாசபதியினுடைய அடியவராயிருக்கின்றார் . இவரே 
இந்த யானையைக் கொன்றவரென்று எவ்வளவும் நினைக்காதவ 
ராய , அதிரும்படியான சொற்களாக , " யானையைக்கொன் றவரி 
யாவர் ” என்று கேட்டார் புகழ்ச்சோழர் . 

36 . இராசாவானவரிப்படி சொன்னபோது , ஒழிந்து நின்ற 
பாகர்கள் , அவர் அருகிற்சென்று , வாசனை பொருந்திய புஷ்பங் 
களால் கட்டப்பட்ட மாலையையுடைய அரசரே , உம்முடைய 
வெற்றி பொருந்திய யானையோடெதிர்த்து நிற்பவர்கள் , அலை 
மோதுகின்ற சமுத்திரஞ்சூழ்ந்த உலகத்திலிருக்கின்ற இராசாங்கங் 
களில் யாவரிருக்கின்றார்கள் ? ஆதலால் மழுவாயுதத்தைக் கையில் 
கொண்டு இவ்விடத்தில் நிற்கின்றவரே கொன்றார் ” என்று வணங் 
கிச்சொன்னார்கள் . 

37. நாககுண்டலத்தைத் தரித்த திருச்செவியினையுடைய 
சுவாமிக்கு அன்பராய்க் குணங்களிற் சிறந்தவராகிய எறிபத்த 
நாயனார் , யானையானது 

பிழை செய்தாலல்லாமல் கொல்ல 
மாட்டார் . ஆகையினால் அதுகுற்றஞ் செய்திருக்கவேண்டும் ” என்று 
மன திலெண்ணி , மழைபோல் மதத்தைச் சொரிகின்ற யானையும் 
குதிரை காலாள் முதலிய மற்றைச் சேனையையும் , அந்த இடத் 
துக்கு வர வொட்டாமல் நிறுத்தி , ஜெயத்துக்கு இடமாயிருக்கின்ற 
தமது குதிரையில் நின்று கீழே யிறங்கினார் , உலகத்தை யாளும் - 


96 


அன்பு முடி 


புகழ்ச்சோழர் . ( உளைவயப் புரவி , யென்று பாடஞ்சொல்லி , உளைக் 
குப் புறமயிரெனப் பொருள் கூறுதலும் உண்டு .) 

38. பெரியதாய்க் கரிய நிறத்தையுடைய மலை போன்ற 
மதங்கொண்ட யானைக்கெதிராக , இந்த வுண்மையாகிய தபசி 
யானவர் போனபோது , அவர்க்கு ,வேருெரு அபாயம் சம்பவிக்காம 
லிருக்கும்படி பூர்வசன்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தேன் 
நடேசருடைய அன்பராகிய இந்தப் பெரியவர் இவ்வளவு கோபித் 
துக்கொள்ள என்னபிழை யுண்டாயிற்றோ? என்று பயப்பட்டு, 
( கெட்டேனென்பது , துக்கத்தில் வரும் இடைச்சொல்லாம் .) 

39. எறிபத்தநாயனாரைச் சூழ்ந்துகொண்ட தமது பரி 
சனங்களை நீக்கி , அவ்வடியார்க்கு முன்பாகப் போய் நின்று 
கொண்டு , “ இந்த யானை செய்த செய்கையை அடியேன் அறிந்தி 
ருக்கவில்லை ; என்ன ரண்மனையில் நான் கேட்டவார்த்தை ஒரு 

வித 
மாயிருக்கின்றது ; அது நிற்கட்டும் ; எதிர்த்த இந்த யானையினால் 
உண்டான குற்றத்திற்குப் பாகரோடும் இந்த யானையைச் சாக மழு 
வால் துணித்தது போதுமா ? அல்லது போதாவிடின் தேவரீர் கட் 
டளையிட்டபடி எப்படிப்பட்ட பிராயச்சித்தத்துக்கும் உள்ளாகின் 
றேன் ; அருள் செய்யும் ” என்று நின்றார் . (அங்குக்கேட்டடதொன்று 
என்பது யானையை அடியார் கொன்று என்னாமல்சிலர் கொன்ற 
னர் என்று கேள்விப் படுதல் .) 

40. தேவர்களுக்கு இறைவராகிய பரமசிவனது அடியா 
ரான எறிபத்தநாயனார் , புகழ்ச்சோழரைப்பார்த்துச் சிவகாமியாண் 
டாரென்கிற பெரியவர் , சர்ப்பங்களை ஆபரணமாகத் தரித்திருக் 
கின்ற கைலாசபதிக்குக் காலையிற் சாத்தும்படியாகக் கொண் 
வெந்த புஷ்பங்களால் கட்டப்பட்ட மாலைகளை , தலையெடுப்பாய் 
உயர்ந் திருக்கின்ற உமது யானையானது , பறித்துக் கீழே சிந்தின 
படியால் , அந்தயானை தரையில் விழும்படி வெட்டித்தள்ளினேன் , 
( பள்ளித் தாமம் என்பது , காலை வேளையில் சுவாமிக்குச் சாத்தக் 
கட்டப்பட்ட மாலை .) 


97 ) 


உரை 


41 . “ யானையானது புஷ்பங்களைச் சிந்தித் தீங்கு செய்த 
போது , முன்னே ஓடுகின்ற குத்துக்கோற்காரரும் , மேலே ஏறி 
சடத்துகின்ற பாகரும் , அந்த யானையை விலக்கா திருந்தபடி 
யால் , அக்குற்றத்தைப்பற்றி அவர்களும் இறந்தார்கள் . இச்செய் 
கையே இவ்விடத்தில் நடந்தது , ” என்று எறிபத்த நாயனார் சொல்ல , 
பெரியமலைபோலும் விசாலமாகிய தோள்களையுடைய புகழ்ச்சோழ 
ராசாவானவர் , பயப்பட்டு , எறிபத்தரது பாதங்களில் முறையாக 
வணங்கி , 

42. " அழகிய கண்களையுடைய பரமசிவனாருடைய அடியார் 
களுக்குச் செய்த இப்படிப்பட்ட அபராதத்துக்கு , இந்த யானை 
யும் பாகரும் முகலாயினோர் இறந்தது மாத்திரமே போதாது ; 
ஈடுகட்டும்படி அடியேனையும் கொல்லவேண்டும் ; நன்மை 
பொருந்தியிருக்காநின்ற தேவரீர் கையிலுள்ள மழுவாயுதத்தால் ,, 
இந்தப் பாவியைக் கொல்லுதல் நெறியன்று ” என்று , தமது சிவப்பா 
கிய கையினால் , உறையில் நின்றும்உடைவாளையுருவி , " இது தகுந்த 
து என்று கொடுத்தார் , பாவத்தொழில்கள் தீரவேண்டு மென்கிற 
கருத்தையுடையவர் . 

43. வெப்பமாகிய நெருப்பினது சுடர்போல் பிரகாசிக் 
கின்ற வாளாயுதத்தை நீட்டும் புகழ்ச்சோ 

ஈழருடைய பக்தியின் 
அழுத்தத்தைப் பார்த்து , " கெட்டேன் ! அளவில்லாத புகழை 
யுடைய இச்சோழராசாவினது பக்திக்கு , ஒரு எல்லையைக் காண்கி 
லேன் ” என்று , கொடுத்தவாளை வாங்காதவராய்ப் , பின்பு , அவர்கை 
யிலே வாளிருந்தால் தம்மைத்தாமே , மாய்த்துக்கொள்வர் , என்று 
மன திலே ஆலோசித்துப் பயப்பட்டு , அடியார்களுடைய தீங்கு 
தீர்க்கும்படியான எறிபத்தநாயனார் , அதை வாங்கினார் . 
44. இவ்விதமாக , 

வாளை வாங்கிக்கொண்ட அடியவர்க்கு 
முன்பாக , இராசாவானவர் , தொழுது நின்று , “ இவ்விடத்தில் 
அடியேனை வாளினால் கொன்று , யான் செய்த அபராதத்தைத் 
தீர்க்கும் பொருட்டு , மிகவும் உதவி செய்யப் பெற்றேன் , இவ்வடி 

7 


98 


அன்பு முடி 


யாரிடத்தில் " என்று அச்சோழர் சொல்லக்கேட்டு , எறிபத்த நாயனா 
ரானவர் பயப்பட்டு , 
45 . " வலிமை பொருந்திய பெருமையா 

கிய 

தமது பட்டத்து 
யானையும் பாகரும் மடிந்துபோகவும் , அதற்கு எவ்வளவும் விச 
னப்படாமல் , உடைவாளைக் கொடுத்து , தாம் யானையை , ஒரு 
வர்க்குந் தீங்கு செய்யாமல் போகும்படி , செய்யவில்லை என்பத 
னால் வந்த குற்றத்திற்காகத் தம்மையுங் கொல்லும்படி , பணிவோடு 
கேட்டுக்கொள்ளுகின்ற புகழ்ச்சோழராசாவாகிய சிவபக்தர்க்குத் 
தீங்கு நினைத்தேன் . ” என்று எண்ணி " முதலில் என்னுயிரைக் 
கொன்று முடித்துக்கொள்வதே தீர்ப்பு ” என்று நினைத்து , 

46. புகழ்ச்சோழராசாவானவர் , தம்மை , வெட்டும்படி எறி 
பத்த நாயனார் கையில் கொடுத்த வாளை , அவர் , தம்முடைய 
கழுத்திற்சேர்த்து அறுத்துக்கொள்ளப் போனபோது , இராசா 
வும் , பெரியோர்கள் செய்கை இப்படித்தானிருக்குமோ ? கெட் 
டேன் . ” என்று கீக்கிரத்தில் எதிராகப் போய் , வலிமை பொருந் 
திய பெரிய கைகளால் தொடர்ந்து வாளையுங் கையையும் , அவ 
ரெண்ணம் நிறைவேறாமல் , தடுத்துப் பிடித்தார் . 

47. புகழ்ச்சோழரானவர் விடாமல் பிடித்துக்கொண் 
டிருக்க , பக்தரானவர் தம்முடைய எண்ணம் 

எண்ணம் நிறைவேறாமல் 
வருந்தி நிற்க , அத்தருணத்தில் , அளவில்லாத அன்பினால் , 
இருவருக்கும் உண்டாகிய இந்தத் துக்கத்தை நீக்கும்படியாக 
விரும்பி , விஷத்தைத் தரிக்காநின்ற கண்டத்தினையுடைய பரமசிவ 
னின் திருவருளால் , அசரீரிவாக்கானது , பிரகாசத்தையுடைய 
ஆகாசத்தில் , யாவருங்கேட்கும்படியாக உண்டாயிற்று . ( களம் 
என்பது பண்பாகுபெயர் . ) 

48. ( அந்த அசரீரிவாக்கினாற் பொருளாயின தென்ன 
வெனின் , ) " யாவருக் தொழும்படியான தகுதியையுடைய அன் 
பிற் சிறந்தவர்களாகிய அடியார்களுடைய பக்தியை , உலகத் 
தில் காண்பிக்கச் செழுமை பொருந்திய அழகிய புஷ்பங்களை , இன் 


108 


புற்றது . அதனால் , அவ்வூர் கலக்கமுற்றது . அதனுடைய மதராற் 
நம் மூச்சிற் பட்டதும் , மற்ற யானைகள் டிப்போய் விட்டன . 
மலையைப் பிளக்கும் பருத்த அதன் இரண்டு தந்தங்களைத் சரத் 
தே சண்டதும் , சாள்தோறும் ஜனங்கள் , அஞ்சி ஓடினர் . மாவெட்டி 
சர் நூறு பேர் , அதன் மத வெறியைப் பிறருக்கறிவிக்க வேண்டி , 
அந்த யானையின் முன்னும் பின்னும் , பெரு முழக்கம் செய்து 
கொண்டே கூரிய கட்டியைக் கையிலே தாங்கி , அதனுடன் திரிச் 
தனர் . அரசனுடைய ஆணையின்படி , இரவும் பகலும் சேவகர்கள் 
நகரத்தைப் பாதுகாத்து வந்தனர் . 


எறிவார் , நடுப்பகலில் , குளிப்பதற்காகக் குளத்திற்குச் சென் 
நார் . சிவதர்மரும் , அப்போது , பூக்களைப் பறிப்பதற்காகப் புண் 
ணியமான சிவராமங்களை , மனத்தாலும் பாடிக் கொண்டே , வந்து 
சேர்ந்தார் . குளித்தபின் , மத்தியான சர்தியை முடித்துக்கொண்டு , 
பொய்கையின் கரையி லேறினார் . அந்த யானை மதம் பிடித்திருர் 
தும் , தண்ணீர் குடிக்கப் பொய்கையை அடைந்தது . அருசே 
தடுக்கப்பட்டோராய்ப் பக்கத்தில் , வேருெரு வழியே போய் , மறைச் 
தார் ,பூக்குடலையைத் தூக்கிக் கொண்டுவரும் அவர் , அருசே யானை 
வரக்கண்டு , உயர்ந்த குரல் எடுத்துச் சங்கரா என்னைக் காப்பாய் " 
என்று ஓலமிட்டார் . மதம் பிடித்திருப்பதன் பயனாக , அவ்யானை , 
ஆழ்ச்தொலிக்குமாறு உரக்கப் பிளிறிக் கொண்டே , விரைந்து 
பந்து , அந்தப் பூங்குடலையை வெடுக்கெனப் பிடுங்கி , நூறு துண் 
டாக எறிந்தது ; பூக்களையும் சிதறியது . பூக்கள் சிதறியதும், 
அந்தச் சிவதருமர் , அறிவு கலங்கி , மாவெட்டிகளை நோக்கி , ஏ , 
கொடியோர்களே ! நீயோராகிய நீங்கள் , சிவார்ச்சனைக்கு விரோ 
தம் புரியும் இந்த யானையை என் இவ்வாறு செலுத்தினர் . என் 
செய்வேன் ! எங்குச் செல்வேன் . எனக்கொரு புகலுமில்லை . ஈது , 
உங்களால் செய்யப்படவில்லை . சிவத்துரோகியாம் அரசனால் செய் 
யப் பட்டது " என்று கூறினார் . 


2 


160 


அன்பு முடி 


மேன்மையாகிய அந்த உத்தரவைச் சிரசாக வகித்துக்கொண்டு , 
அவ்வெறிபத்த நாயனாருக்கு நமஸ்காரஞ்செய்து , முன்குதிரையின் 
மேல் வந்த புகழ்ச்சோழர், வெள்ளைக் குடையினது நீழலின் கீழ் , 
யானையின் மேலேறிக்கொண்டு போயினார் . 

53. அவ்விடத்திலெழுந்த சேனைகள் , எழு சமுத்திரமும் 
ஒன்றாய்ச் சேர்ந்து ஒலித்ததுபோல் , சப்திக்கவும் , இவ்வுலகத்தி 
லிருக்கின்ற சிவனடியார்களெல்லாம் சந்தோஷித்துத் துதிக்கவும் , 
பொன்னம்பலத்தில் எக்காலத்திலும் நடனஞ்செய்கின்ற நடேச 
ருடைய அழகிய திருவடிகளைச் சிரசில் தாங்கிக்கொண்டு , புகழ்ச் 
சோழர் , அழகிய அரண்மனையில் புகுந்தார் . 
54. பரமசிவனுடைய 

பணிவிடையை 

மேன்மையாகக் 
கொண்டு , சிவகாமியாண்டாரும் போக , எமது கடவுளினுடைய 
பக்தராகிய எறிபத்த நாயனாரும் , என்ன ஆச்சரியம் ! சிதம்பரத் 
தில் நடனஞ்செய்கின்ற நடேசருடைய அடியார்கள் , எப்படிப் 
பட்டவர்களாலும் அறிதற்கு அரியவர்கள் என்று புகழ்ச்சோழரு 
டைய பெருமையை நினைத்துத் தம்முடைய பணிவிடையின்மேற் 
சென்றார் . 

35. எறிபத்தநாயனார் , இப்போது , சிவகாமி யாண்டார்க்கு 
வந்த ஆபத்தைத் தீர்த்ததுபோல் , அனேகம் வலிமையாகிய 
பெரிய திருத்தொண்டுகளைப் பூமியில் இடையூறுவந்தபோது அடி 
யார்கள் 

களுக்குமுன் சென்று அத் தீங்குவ ரெவொட்டாமல் உபகாரமாகச் 
செய்து , நாள்தோறும் உயர்ந்த தவவேடத்தைப் பெற்று , நன்மைமி 
குந் திருக்குங் கயிலாயத்தில் , பாபங்களை ஜயித்த சிவகணங்களுக்கு 
முன்னே , முதன்மையான தலைவராக விருக்கப்பெற்றார் . 

56. பரமசிவனால் ஆட்கொள்ளத்தக்க திருத்தொண்டு செய் 
கின்ற எறிபத்தநாயனார் செய்த வல்லமையும் , தம்மைக் கொல்லும் 
படியாகத் தாமே வாளாயுதத்தைக் கொடுத்து வெட்டுப்படுதற்குக் 
கழுத்தினைக் கொடுத்து நின்ற புகழ்ச்சோழாது பெருமையும் , 
எந்நாளும் யாவர்க்கும் அனுக்கிரகஞ் செய்கின்ற பரம்சிவனால் 


| 


உரை 


101 


அருளிச்செய்யப்பட வேண்டுமேயன்றி , உயர்ந்த இத் திருத்தொண் 
டின் குணத்தைக் குறித்து நினைத்தால் , யாவரால் அளந்தறியக் 
கூடும் . 


57. தேனாருந் தண்பூங் கொன்றைச் செஞ்சடை யவர்பொற்றாளி 

லானாத காத லன்ப ரெறிபத்த ரடிகள் சூடி 
வானாளுந் தேவர் போற்று மன்றுளார் நீறு போற்று 
மேனாதி நாதர் செய்த திருத்தொழி லியம்ப லுற்றேன் . 

தேன் நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய கொன்றைப்பூ மாலை 
யைத் தரித்த செய்ய சடையையுடைய பரமசிவனது அழகிய 
பாதங்களில் , குறையாத ஆசையுற்ற அன்பினையுடைய எறிபத்த 
காயனார் பாதங்களைச் சிரசில் தரித்து , தேவலோகத்தை ஆளு 
கின்ற பலவகைத் தேவர்களும் வணங்குகின்ற நடேசருடைய 
திருநீற்றினையே , எல்லாச் சிவவேடங்களிலும் சிறந்ததாக நினைத்து , 
அதைப் பாதுகாக்கின்ற ஏனாதிநாயனார் செய்த திருத்தொண்டின் 
செய்கையைச் சொல்லத் தொடங்கினேன் . , 


இணைப்பு -2. 
ஹரதத்த முனிவர் இயற்றிய 
சிவபக்த விலாசம் . 

24 - ம் அத்தியாயம் . 
சிவ அன்பர்களைக் காப்பாற்றத் தம்முயிரை விடுவோர் , 
சிவனருளால் , வினைக்கட்டின் நின்றும் விடுபட்டவ ராவர் . உயி 
ரைப் புல்லெனக் கருதித் துறக்கும் எறிவார் எனும் பெரியாரு 
டைய - கேட்டதும் பாவத்தைப் போக்கும் புண்ணியக் - கதையை 
இப்போது சொல்லுகின்றேன் . ஆனிலை என்னும் பெயருடைய 
புராரியின் கோயில் , பூலோகத்தில் இருக்கிறது . அங்கே , மகேச 
தேவரை , எறிவார் , நாள்தோறும் வழிபட்டு வந்தார் . சிவனுக்கோ , 
சிவபக்தருக்கோ , பூலோகத்தில் துரோகம் செய்வாரைப் பூதலத் 
தில் கொல்வதற்கென்று , கையிலே மழுவை , அவர் தரித்திருக் 
தார் . அவ்வூரில் , சிவதர்மர் என்னும் பெயருடைய பிராமணர் 
ஒருவர் , இருந்தார் . தன்னுடைய கையாலேயே பறித்த பூக்களைக் 
கொண்டு , எங்கும் நிறைந்த இறைவனுக்கு அருச்சனை புரிவதே , 
பிறப்பிலிருந்து அவர் மேற்கொண்ட விரதம் . இந்த விரதத்தி 
லிருந்தும் அவர் தவறவில்லை . மூன்று காலமும் தன்னுடைய ஈசு 
வரனாம் பெரிய தேவனை அருச்சித்துப் பூத்தொண்டே குறிக்கோ 
ளாய் , இவ்வாறு இவர் இருந்துவர , நீண்டகாலம் கழிந்தது . அங்கே 
அநபாயனயர் என்னும் அரசர் , பெரிய புகழுடையாராய்ச் சதுரங்க 
சேனையுடன் , வீரத்தில் இந்திரனுக்கு ஒப்பாக இருந்தார் . அவர் 
சங்கானிடத்தும் , பக்தரிடத்தும் பேரன்புடையார் ; சிவத்துரோகி 
களைக் கண்டவுடனே , அவர்களைத் தண்டிப்பார் ; நாள்தோறும் , 
பூசனை புரிவதில் ஈடுபட்டுப் பக்தர்களில் உத்தமராயினார் . மலையைப் 
போன் றுயர்ந்த அவருடைய படையானையில் ஒன்று ,மதத்தால்களிப் 


103 


உரை 


புற்றது. அதனால் , அவ்வூர் கலக்கமுற்றது . அதனுடைய மதமாற் 
றம் மூக்கிற் பட்டதும் , மற்ற யானைகள் ஓடிப்போய் விட்டன . 
மலையைப் பிளக்கும் பருத்த அதன் இரண்டு தந்தங்களைத் தூரத் 
தே கண்டதும் , நாள்தோறும் ஜனங்கள் , அஞ்சி ஓடினர் . மாவெட்டி 
கள் ஏறு பேர் , அதன் மத வெறியைப் பிறருக்கறிவிக்க வேண்டி , 
அந்த யானையின் முன்னும் பின்னும், பெரு முழக்கம் செய்து 
கொண்டே , கூரிய ஈட்டியைக் கையிலே தாங்கி , அதனுடன் திரிந் 
தனர் . அரசனுடைய ஆணையின்படி , இரவும் பகலும் சேவகர்கள் 
நகரத்தைப் பாதுகாத்து வந்தனர் . 


எறிவார் , நடுப்பகலில் , குளிப்பதற்காகக் குளத்திற்குச் சென் 
சார் . சிவதர்மரும் , அப்போது , பூக்களைப் பறிப்பதற்காகப் புண் 
ணியமான சிவகாமங்களை , மனத்தாலும் பாடிக் கொண்டே , வந்து 
சேர்த்தார் . குளித்தபின் , மத்தியான சந்தியை முடித்துக்கொண்டு , 
பொய்கையின் கரையி லேறினார் . அந்த யானை மதம் பிடித்திருக் 
தும் , தண்ணீர் குடிக்கப் பொய்கையை அடைந்தது . அருகே 
தடுக்கப்பட்டோராய்ப் பக்கக்தில் , வேறொரு வழியேபோய் , மறைர் 
தார்.பூங்குடலையைத் தூக்கிக் கொண்டுவரும் அவர் , அருகே யானை 
வரக்கண்டு , உயர்ந்த குரல் எடுத்துச் சங்கரா என்னைக் காப்பாய் ” 
என்று ஓலமிட்டார் . மதம் பிடித்திருப்பதன் பயனாக , அவ்யானை, 
ஆழ்ந்தொலிக்குமாறு உரக்கப் பிளிறிக் கொண்டே , விரைந்து 
வந்து , அந்தப் பூங்குடலையை வெடுக்கெனப் பிடுங்கி , ஏறு துண் 
டாக எறிந்தது ; பூக்களையும் சிதறியது . பூக்கள் சிதறியதும் , 
அந்தச் சிவதருமர் , அறிவு கலங்கி , மாவெட்டிகளை நோக்கி , ஏ , 
கொடியோர்களே ! தீயோ ராகிய நீங்கள் , சிவார்ச்சனைக்கு விரோ 
தம் புரியும் இந்த யானையை ஏன் இவ்வாறு செலுத்தினீர் . என் 
செய்வேன் ! எங்குச் செல்வேன் . எனக்கொரு புகலுமில்லை . ஈது , 
உங்களால் செய்யப்படவில்லை . சிவத்துரோகியாம் அரசனால் செய் 
யப் பட்டது ” என்று கூறினார் . 


104 


அன்பு முடி 


சிவ 


இவருடைய இந்த அழுகுரல் , நீண்ட தூரம் வரை கேட்டது .. 
எறிவார் அதனைக் கேட்டுவந்து , பூசுாரை நோக்கி , பெரியீர் , 
பூஜையிலீடுபட்ட உங்களது புஷ்பங்கள் எவரால் கெடுகின்றன . 
அதனைச் சொல்லும் . என்னுடைய விக்கிரமத்தை இப்பொழுது 
பாரும் ” என்று கூறினார் . சிவதருமர் , கொடிய யானையின் அந்தச் 
செயலை , எடுத்துச் சொன்னார் . அது கேட்டு , காதிலே கையைப் 
பொத்திச் ( சிவ சிவ ” என்றார் . அப்போது அந்தக் கணத்திலேயே , 
கோபத்தினால் , வேள்வித் தீப்போலப் பிரகாசித்தார் . உயிர்போவ 
தேனும் அஞ்சாதவராய் , அந்த மதயானையைப் பின்தொடர்ர் 
தோடினார் . அதனுடைய காலிலே தாக்கினா. அது திரும்பிப் 
பெரு முழக்கம் செய்தது . துதிக்கையால் பிடிக்க வருகையில் , 
அதன்முன்னே வந்து , கூரிய ஆயுதத்தால் , தந்தங்களின் நடுவே 
வெட்டினார் . அந்த அடியினால் , அந்தப் பெரிய யானை , உயிரற்றுக் 
கீழே விழுந்தது . யானையின் கழுத்திலேறிக் கொல்ல விரும்பிய 
ஆத தாயிகள் மூவரையும் , பின் வந்த இருவரையும் , கொன்றார் 
யானையோடு வந்த மற்றையோர் , அச்சத்தால் , அரசனிடம் சென்று 
கண்டோரைத் திகைக்கச் செய்யும் எறிவாரின் வீரச்செய்கை 
யைத் தெரிவித்தனர் . அந்த அரசன் , விரைந்துவந்து , கிருஷ்ண 
னால் குவலயாபீடம் கொல்லப்பட்டதுபோலக் கொலையுண்ட 
யானையையும் , சேவர்களையும் , எறிவாரையும் , பூவையிழந்து வரும் 
தும் சில தருமரையும் , பார்த்துப் போர்க்கோலம் கொண்டெழுந்த 
வீரர்களைத் தடுத்துவிட்டுக் கைகூப்பி , என்னைச்சேர்ந்தவர் , செய்த 
காரியம் நிச்சயமாக யான் செய்ததேயாம் . நான் சிவபெருமானி 
டத்தும் அபராதியாய் விட்டேன் . இந்தத் துரோகிக்குச் சாவைத் 
தவிர வேறு வழியும் காணேன் . ஆகையால் எறிவாரே ! இந்த 
மழுவினாலே என்னையும் வெட்டும் . நீர் தண்டித்தால் , நானும் கூட 
மிகப் புண்ணியவானாவேன் என்று கூறினார் . இந்தச் சொற்களைக் 
கேட்டு , அருளாள ரான எறிவார் , தாமிறப்பதற்கு முந்துவா ராய் , 
அவருடைய கையிலிருந்தும் மழுவை வா 

வாங்கிக்கொண்டார் . தானே 


உரை 


105 


தன் கழுத்தை அறுப்பான் முன்வந்த அவ்வரசனைப்பேரன்பரான 
எறிவார் அறிந்து , அறிவு குழம்பி நின்றார் . நான் இந்த அநபாய 
னயனை - சம்புவின் பேரடியானை - அறமே கண்ணாய் நின்றானை 
சிவபக்தனை - அறியாமையால் இத்தகைய இவை , கொல்லப்பட்ட 
னவே ! சிவபக்தர்களுடைய பொருளைக் கெடுத்தவனுக்கு , அவனு 
டைய மரணமே பிராயச்சித்தம் . வேறு கழுவாய் இல்லை . இப் 
போது , இந்தமழுவினால் , நானே , கழுத்தறுபடுவேனாக என்றார் . 
நானே துரோகி ! பன்முறையும் நானே துரோகி ! முன்னும் நானே 
துரோகி !! ” என்று இப்படிச் சாவமுந் துவோராய் , ஒருவரை ஒரு 
வர் , ஆயுதத்தைப் பிடித்துத் தடுத்துக்கொண்டிருக்கும் சமயத்தில் , 
அசரீரி வாக்கு ஒன்றெழுந்தது . " அநபாயனயனே ! உன்னுடைய 
சாம்ராச்சியத்தையும் விட்டு , பக்தத்ரோகத்திற்காக , உன் உயிரை 
விட முந்தினாய் . அரசனே ! அதனால் இப்போது நான் உன்மீது 
விருப்பமுடையவனானேன் . எறிவோரே ! நானும் உமக்குவிருப்பன் . 
செய்யமுடியா ததைச் செய் தீர் ! மழுவைவிட்டெறிந்து , இது முதல் 
மனத்தாலேயே வழிபாடு செய்யும் . நீர் முத்தராய்விட்டீர் . அழிந் 
தன அனைத்தும் எழக்கடவன ஆக என்று சொன்ன தும் யானையும் , 
ஐந்து சேவகர்களும் , விரைவாக எழுந்து நின்றனர் . எல்லோரும் 
வியப்படைந்தனர் . தேவர் பூமாரி பொழிந்தனர் . அரசர் , எறிவா 
ரையும் சிவதருமரையும் வணங்கி , அவர்களோடு நண்பு பூண்டு , 
யானையின் மீதேறி வீடுசென்றார் . எறிவாரும் மழுவை வீசி 
யெறிந்து விட்டு , அன்றிருந்து மூன்று ஆண்டுகள் வரை , அவ் 
விடத்திலேயே தங்கி , மனத்தினாலே , வழிபாடு செய்து வந்தார் 
பின்னர் , யோகிகளாலும் அடைய முடியாத காட்சியோடொக்கும் 
தனிநிலையைச் சிவனருளால் , அடைந்தார் . 


இணைப்பு 3 . 
உபமன்னிய பக்த விலாசம் 

29 - வது அத்தியாயம் - வீரபக்தர் சரித்திரம் . 
கௌபீனத்தால் பெருமை பெற்ற அமர்நீதி நாயனாரை 
வணங்கி , ஸ்ரீ வீரபக்தநாதருடைய வரலாற்றை உங்களுக்குச் 
சொல்லுகிறேன் . புலிக்கொடி பொறித்த பொன்மலை யுடையான் 
அநபாயன் என்னும் அரசன் ; வாள்கொண்டு மலைகளை வெட்டிக் 
காவேரி ஒழுகிவர அரண்வழி செய்தான் . இவனுடைய ஊர் 
கருவூர் என்னும் பெயருடையது ; செல்வத்திற்கு இருப்பிடமா 

அந்தத் தெருக்களில் உள்ள இரத்தினங்கள் விளக்கு 
வரிசைபோலப் பிரகாசித்தன . அங்கே , பக்தர்கள் தியானிப்பதும் , 
தேவர்கள் புகழ்வதுமான திருவரனிலை என்னும் சிவன் கோயில் 
பொன் மதில்களோடும் இருந்தது . அங்கே , சைவப் பார்ப்பனக் 
குடியிவே பிறந்த வீரபக்தர் என்பார் , சிவம் விளங்கும் திருவுள்ள 
முடையா ராய்ச் சிவனாணையை வளர்த்து வந்தார் . திருத்தொண் 
டிற்கு , இடையூறு நேர்ந்தபொழுதெல்லாம் , மழுவைத் தாங்கிவந்து , 
சிங்கத்தைப் போல , அவர்களது துன்பத்தைப் போக்குவாராயி 
னார் . திருவரனிலையின் தனித்தொண்டர் சிவகாமர் என்னும் 
பெயர் உடையார் ; மாலைசாத்தி வருவோர் ; அன்பருக்கடியார் ; 
பூப்பறிப்பதில் ஈடுபட்டு வந்தார் . 

விடியற் காலையில் குளித்துவிட்டு , வாயைக் கட்டிக் 
கொண்டு , பூந்தோட்டத்திற்குள் விரைந்து சென்று பூப்பறித்தபின் , 
குறித்த காலத்தில் , சிவனை வழிபட வந்துகொண்டிருந்தார் . 
மகாரவமித் திருவிழாவின் முதல் நாளன்று , சோழ அரச 
ரின் வெற்றியானை , ஆற்றில் நீராடி , எங்கும் பரவி முழங்கும் பறை 
யொலியோடு , வந்துகொண்டிருந்தது . ஒழுகி வடியும் மதநீர்த் 
துளியால் , அருவி வீழும் மலையைப் போலத் தோன்றும் பெரியதாம் 


உரை 


107 


அந்த யானையானது , தன்னை யடக்க மாவெட்டிகள் படும்பாட் 
டைத் தூரத்தே எறிந்துவிட்டு , தெருக்களுக்குள்ளே நடமாடியது ; 
தொலைவில் , முன்னாக வந்துகொண்டிருந்த சிவகாமரின் தண்டிற் 
கட்டியுள்ள பூங்குடலையைப் பறித்துத் தரையில் சிதறியது . அச் 
சத்தால் கலங்கிய மாவெட்டிகளின் தலைவர்கள் , பெரு முயற்சி 
யோடு ஒட்டிக்கொண்டு சென்றனர் . அதனைத் தடிகொண்டடிக் 
கக் கோபத்தோடும் , பின் தொடர்ந்தார் . அவ்வாறு போகுமதனைக் 
கிட்ட முடியாதவராய் இடறி விழுந்து , கையால் தரையில் அறைந் 
துகொண்டு 

( சிவதா என்றழுதார் . “ கதியற்றவர் தம் 
நிதியே ! சிவதா ! யானைத் தோலைப் போர்த்தோய் சிவதா ! 
கருணைக்கடலே ! சிவதா! அமுதம் அருள்வோய் ! சிவதா ! திங் 
களும் கங்கையும் வளை தரு முடிமேல் அணிதரும் மலர்த்திர 
ளிதனை அந்தோ ! யானை சிதறியதையோ ! சிவதா ! சிவதா! என் 
அழுகையைக் கேட்கும் தலைவன் உளனேல் , அரி தேடிய அவனது 
திருவடி தொழுது , அன்பர்கள் சூழ்ந்திருக்க , அவர்களில் யான் 
யார் என்று புலம்ப , அதனைக்கேட்டு வீரபக்தர் , அங்குவந்து 
கோபத்தால் மிக விளங்கிச் சிவபக்தரின் பகைவர்களுக்கு அச் 
சத்தையூட்டும் தலைவராய்த் தோன்றினார் . " அந்தச் சிவத் துரோ 
கியைக் கொன்று காக்கின்றேன் இப்பொழுதே என்று கூறி மர 
ணத்தின் வாயே போன்ற மழுவினை விருப்புடன் கொணர்ந்து , 
சில காமரை நோக்கி “ இவ்வாறு உம்மை வருந்தச்செய்த யானை 
எங்கே என்று கேட்டார் ? நல்லறிவுடையோய் கட்வுளுக்குரிய 
பூக்களை பூமியிற் சிந்தி , இந்த வழியே சென்றது ” என்றார் . அது 
கேட்டு “ எவ்வாறு பழைக்கும் யானை என்று கூறிக் கோபத்தால் 
பிரகாசித்து , ஒளிர் தரு மழுவைத் தாங்கிப் பின்தொடர்ந்து சென்று , 
அந்த யானையைக் கண்டார் . " முன்னே கடவுள் உரித்த யானை 
யைப்போன்றதோர் வேறொரு வடிவமோ ஈது ! விண்ணவர் தடுப் 
பினும் இந்த யானையைத் துண்டு துண்டாக வெட்டுவேன் என்று 
கூறிக்கொண்டே யானையின் பின்புறத்தே , காலால் தாக்கினார் . 


108 

அன்பு முடி 
கோபத்தால் கிளர்ந்த மாவெட்டிகளோடும் அந்த யானை திரும்பி 
யது . அந்தப் பிராமண தீரர் , அச்சம நீங்கி , யானையின் எதிராகக் 
குதித்தெழுந்து , மழுவினாலே துதிக்கையைப் பிளந்து , முன்னே 
வீழ்த்தினார் . துதிக்கை அறுந்து , அது , கீழே விழுந்தது . 

கழுத்தின் மேலேறி யிருந்த இருவரையும் , பக்கத்திலிருந்த 
மூவரையும் , அவர் கொன்றார் . ஒட்டிச்சென்ற ஐவரோடு , அரச 
யானை அழிந்தது . இதனை அரசரிடம் கூறுங்கள் ” என்று மற் 
றையோர் , வாயிற் காவலரிடம் விரைந்துசென்று கூறினர் . வாயிற் 
காவலாளர்கள் , அதனைக்கேட்டு , அச்சத்தால் மனங்கலங்கியவர் 
களாய் , உள் நுழைந்து , கூப்பியகையோடும், அரசரிடம் தெரிவித் 
தனர் . அரசர் ( பகைவர்களை யெல்லாம்வென்ற எனக்கு ,இவ் விதம் , 
இன்று நடந்ததென்னை ? செய்யத்தகா ததை எவர் செய்தனர் 
என்று கூறிக் கோபத்தால் , சிங்கத்தைப்போல , வெளிவந்தார் . 

அந்த அரசனால் கட்டளையிடப்பட்ட சேனை , சதுரங்க பலத் 
தோடும் , பலவித ஆயுதங்களோடும் முழங்கும் பேரி , சங்க காகளங் 
கள் , என்ற இவற்றின் ஓசையினாலும் , குதிரைகளின் கனைத்தலினா 
லும் , யானைகளின் பிளிறுதலினாலும் , போர் வீரர்களின் சிங்கநாதத் 
தினாலும் , தேர்ச்சக்கரங்களின் ஒலியினாலும் , கடலொலியைக் கீழ 
டக்கி , அவனருகே வந்தது . அந்தச்சேனையானது , பின்தொடர்ந்து 
வரத் தான் தனியே , காற்றோடொத்த உயர்ந்த குதிரையின் 
மீதேறி , திகைத்திருந்த ஊர் மக்கள் இடைவிடாது நெருங்கியுள்ள 
தெருவை அடைந்தான் . அந்த மாவெட்டிகள் ஐவரோடும் , கால் 
களாலே மலையை ஒத்த மதயானை , இறந்து கிடப்பதனை , முன்னே 
கண்டான் . அரசன் , வேறொரு பகைவரையும் காணவில்லை ; 
இருகையானைபோல் மழுவை ஏந்தியிருந்த அந்த அன்பரையே 
கண்டான் இந்தப் பக்தர் கொன்றவர் அல்லர்போலும் . எவராலே 
இந்த யானை கொலையுண்டது ” என்று அரசன் கேட்க , சாவாது 
தப்பிய மற்றைய வேலையாட்கள் , “ உம்முடைய யானையின் எதிரே 
நிற்க , வீரரில் எவனுக்குத்தான் ஆற்றலுண்டு ? கோபம் கொண்ட 


உரை 


109 


இந்த அடியாரின் மழுவினாலே தான் , இந்த யானை கொலையுண் 
டது. என்றனர் . இதுகேட்டு , வேணிப்பிராணின் பக்தர்கள் 
காரணமின்றிக் கொல்லார் ” என்று எண்ணிச் சேனையை நிறுத்தி 
விட்டுக் குதிரையினின்று கீழே இறங்கினான் . “ மதம் பிடித்த 
இந்த யானையால் தொண்டருக்குக்கெடுதி நேரிட்டிருப்பின் , யான் 
என் செய்வேன் ! என்னுடைய தவத்தின் பயனால் அவ்வாறு ஒன் 
றும் நிகழவில்லை என்று மனங்கலங்கியவனாய் , வீரபக்தரை 
நோக்கி “ நடந்ததை நான் அறியேன் . கேட்டது அங்கொன்று, அது 
கிடக்க . ஐர் துமாவெட்டிகளோடு இந்த யானை , என்ன தீங்கு செய் 
ததோ ? " என்றான் . அந்தப் பக்தரும் , அந்த அரசரை நோக்கிச் 
சிவகாமர் , சிவனுக்கேற்ற பூக்களை பறித்துக்கொண்டுவந்தார் . 
அவற்றைப்பறித்து இந்த யானை சிந்தியது . அரசனே ! ஆதலின் , 
நான் , அதனைக் கொன்று வீழ்த்தினேன் . மாவெட்டிகள் , சக்தி 
யற்றவராய் , இவ்வாறு , தவறிழைத்துக்கொலையுண்டார்கள். ” என்று 
கூறப்பெற்ற அரசன் , அஞ்சினவனாய் , அவரை வணங்கி , “ இவ் 
வாறு பாவம் புரிந்தவனுக்காகத் துதிக்கையை 

வெட்டுவது 
மட்டும் போதாது . புண்ணியமான மழுவால் என்னை வெட்டு 
வதும் தக்கதன்று . 

வாளைத் 

கொண்டே 
அபராதியான என்னைக் கொல்லும் ” என்று கூறி , உறையி 
னின்றும் வாளை , தானே எடுத்து . அவ்வரசன் , அவரிடம் . 
கொடுத்தான் . பக்தர்களில் , இவருடைய பக்தி எல்லை அற்றது” 
என்றுகருதித் தம்மைத் தாமே கொல்ல , விரைந்து வாளை வாங்கிக் 
கொண்டார் . வாளை வாங்கிக்கொண்ட 

அவருடைய முன்னே 
நின்று , அவரது திருவடியில் வணங்கி , " அபராதியான என்னை . 
இந்த வாளினால் , கொன்று , என்னை , மன்னியுங்கள் . என்னால் 
செய்யத் தக்கது உம்மால் செய்யப்பட்டது என்று பூபதி கூறப் 
பக்தரும் , இது வியத்தகு செய்கை என்று உள்ளம் நடுங்கினார் . 
மாவெட்டிகளோடு யானை - கொலையுண்டு கிடக்கவும் , பெருந் 
தவறு புரிந்துள்ளமையால் , என்னையும் கொல்லும் என்று கூறும் 


எனனுடைய 


110 


அன்பு முடி 


இவ் அரசர் , இந்த வாளினால் , எவ்வாறு கொல்லத் தக்கார் ? என் 
னுயிரைக்கொல்வதே தக்கது ” என்று வாளைக் கழுத்திலே பூட்டி 
னார் . அந்தோ! கெட்டேன் ” என்று அரசர் பெருமான் கூறி , 
வாளொடு விளங்கும் கையுடையாரை நோக்கி , உலகம் போற்றும் 
நீர் இவ்வாறு , செய்வது தக்கதல்ல " என்று , அரசன் , அவரது 
கையைத் தடுத்தபோதிலும் , பக்தர் , தம் தறுகணான்மையில் ஈடு 
பட்டே நின்றார் . 

அப்போது , சிவபெருமானது ஆணையால் , வானத்தில் 
அசரீரி வாக்கு எழுந்தது . " அன்பர்களை உலகத்திற்குத் தெரிவிக்க 
வேண்டி , யானையானது , பூக்களைச் சிந்தியது . திங்கட் பிறை 
அணிந்த திருமுடியாரின் திருவருளால் , இச்செயல்கள் அனைத் 
தும் , நிகழ்ந்தன " என்று கூறியபொழுது , யானையானது மாவெட் 
டிகளோடும் எழுந்தது . வாளை வீசியெறிந்து , பக்தர் அரசரை 
வணங்கினார் ; அரசரும் பக்தரை வணங்கினார் . தேவர்கள் அந்த 
இரு பக்தர்மீதும் பூமாரி பெய்தனர் ; கடவுள்வாக்கைப் பக்தரும் 
சோழ அரசரும் புகழ்ந்துகொண்டிருக்க , சிவகாமரும் தம் 
பூங்குடலை நிறையப்பெற்று , மகிழ்ச்சி யடைந்தார் . பின் தூங்கி 
எழுந்தது போல , மதம் ஒழுகும் சுவட்டோடே , பேர் ஆரவாரத் 
தோடும் , வெற்றி யானையை முன்னே கொண்டுவந்து நிறுத்தி , 
அரசனைக்கண்டு , மாவெட்டிகள் பட்டவர்த்தனம் என்னும் யானை 
யின் அரசின் மேல் , அரசர்க்கரசே ! நீர் ஏறி அருள்க என்றனர் . 
வீரபக்தரும் , விருப்போடும் இவ்வாறு கூற , அரசர் அதன்மீதேறிக் 
கொண்டார் . கடலிற்கு ஒப்பாக ஒலிக்கும் படைவீரரின் நடுவே , 
வந்தி மாகதர் முதலோர் போற்றிவர் , அந்தச் சோழர் , நடராஜப் 
பெருமானின் திருவடி பொறித்த திருமுடியோடும் , தம் வீட்டி 
னுள் , இனிதே புகுந்தார் . மிகவும் ஆழ்ந்த பக்தர் செய்த ஆண்மை 
யும் , தன்னைத்தானே கொல்ல வேண்டிவந்த சிவ பக்தனாம் அரச 
ருடைய பெருமையையும் , திருத்தொண்டின் உண்மைப்பொருள் 
களாம் 

ரண்டையும் - தம்மடியார் வேண்டுவதே காள் 


வை 


உரை 


111 


தோறும் தந்தருளும் சிவனே அன்றி , வேறுயார் புகழ்வார் ? 
சிவகாமர் , அந்த வீரபக்தரை நோக்கி , “ சிவபக்தியின் பெருமை 
அறிவதற்கு அரியது ” என்றுகூறி , அரசரைப் புகழ்ந்து , உயிர்கட் 
குத் தலைவனார் திருத்தொண்டில் ஈடுபட்டார் . இவ்வாறு சிவகா 
மர் வீரபக்தர் என்ற இருவரும் , சிவபக்தர்களின் துன்பத்தைப் 
போக்கிப் பலநாள் உதவிப் பின் வெள்ளிமலையின் எல்லையிலே 
இறைவன் உலகில் கணநாதர்களில் தலைவராயினர் . திருத்தொண் 
டர்களின் இடையூற்றை நீக்கும் வீரபக்தரின் கதையை , வாயால் 
ஓதுவாரும் , உள்ளத்தால் நினைப்பாரும் , பிறையணிந்தான் உலகம் 
பெறுவர் . 


The B. N. Press , Educational Printers , Madras . 


